தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009 -11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை: ரூ . 23 .20 காசு . 


கம். 


11 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


யே வெல்லு 


எண் 4 ] 


சென்னை, புதன்கிழமை , பிப்ரவரி 2 , 2011 
தை 19, திருவள்ளுவர் ஆண்டு- 2042 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


2010ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 23 - ஆம் நாளன்று ஆளுநரால் 
பிறப்பிக்கப்பட்ட பின்வரும் அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகிறது : 

தமிழ்நாடு அவசரச் சட்டம் எண் 5 / 2010 . 


2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு விற்பனை வரி ( நிலுவைகளைத் தீர்வு செய்தல் ) 

சட்டத்தைத் திருத்துவதற்கானதோர் அவசரச் சட்டம் . 


இம்மாநிலச் சட்டமன்றப் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறாததாலும் , இதன் 
பின்பு காணுகின்ற நோக்கங்களுக்காகத் தாம் உடனடி நடவடிக்கை 
எடுக்கவேண்டியதைத் தேவையானதாக்குகின்ற சூழ்நிலைகள் இருந்து வருகின்றன 
என்று தமிழ்நாடு ஆளுநர் தெளிவுறக் காண்பதாலும் : 


எனவே , அரசமைப்புச் சட்டத்தின் 213 - ஆம் உறுப்பின் (1) - ஆம் கூறின்படி 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைச் செலுத்தி , ஆளுநர் பின்வரும் அவசரச்சட்டத்தை 
இப்போது இதன் மூலம் பிறப்பிக்கின்றார் : 


1. (1) இந்த அவசரச் சட்டம் 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு விற்பனை வரி குறுந்தலைப்பும் 
( நிலுவைகளைத் தீர்வு செய்தல் ) திருத்த அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . தொடக்கமும் . 


(2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

20/ 2010 . 


2 . (இதன் பின்பு இதில் முதன்மைச் சட்டம் என குறிப்பிடப்படுவதான ) 2- ஆம் 
2010 - ம் ஆண்டு தமிழ்நாடு விற்பனை வரி (நிலுவைகளைத் தீர்வு செய்தல் ) சட்டத்தின் பிரிவிற்கான 
2 - ஆம் பிரிவில் , (1)- ஆம் உட்பிரிவில் (b ) எனும் கூறில் " 2007 - ஆம் ஆண்டு திருத்தம் . 
ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளுக்கு முன்னதாக வரிக் கணிப்பு செய்யப்பட்டிருக்கிற " 
என்று வருகின்ற சொற்றொடருக்குப் பதிலாக " 2010 - ஆம் ஆண்டு ஜுன் திங்கள் 
1 - ஆம் நாளுக்கு முன்னதாக 2006 - 2007 என்பதான வரிக் கணிப்பு ஆண்டு 
வரையில் , வரிக் கணிப்பு செய்யப்பட்டிருக்கிற " என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


IV - 2 Sup .( T ) (4 ) - 1 


[ 1 ] 


4 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம். 


3 . முதன்மைச் சட்டத்தின் 4 - ஆம் பிரிவில் , " 2007 - ஆம் ஆண்டு ஏப்ரல் 
திங்கள் 1 - ஆம் நாளுக்கு முன்னதாக தொடர்புடைய சட்டத்தின்படி வரிக் கணிப்பானது 
செய்யப்பட்டுள்ளதோ என்று வருகின்ற சொற்றொடருக்கு பதிலாக " 2010 - ஆம் 
ஆண்டு ஜுன் திங்கள் 1 - ஆம் நாளுக்கு முன்னதாக 2006 - 2007 என்பதான வரிக் 
கணிப்பு ஆண்டு வரையில் , தொடர்புடைய சட்டத்தின்படி வரிக் கணிப்பானது 
செய்யப்பட்டுள்ளதோ " என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


2010 - ஆம் ஆண்டு அக்டோபர் 
திங்கள் 23 - ஆம் நாள் . 


சுர்ஜித் சிங் பர்னாலா , 
தமிழ்நாடு ஆளுநர் . 


விளக்கவுரை 
2007 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளுக்கு முன்னதாக வரிக் 
கணிப்பு செய்யப்பட்டிருக்கிற , தமிழ்நாடு பொது விற்பனை வரிச் சட்டம் , மைய வரிச் 
சட்டம் , தொடர்புடைய சட்டங்கள் ஆகியவற்றின்படியான வரி , தண்டத்தொகை , 
வட்டித்தொகை நிலுவைகளைத் தீர்வு செய்வதற்கான திட்டம் ஒன்றை வழங்குவதன் 
பொருட்டு , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (நிலுவைகளைத் 
தீர்வு செய்தல் ) சட்டமானது (தமிழ்நாடு சட்டம் 20 / 2010 ) இயற்றப்பட்டது . சில 
வணிகர்கள் , இந்த திட்டமானது , வரிக் கணிப்புகள் , 31 - 3 - 2007 என்பதான அறுதி 
செய்யப்பட்ட நாளுக்கு பின்னர் முடிவு செய்யப்பட்டன என்ற போதிலும் 2006 - 2007 
என்பதான ஆண்டு வரையிலான வரிக் கணிப்பு ஆண்டுகள் தொடர்பாக உள்ள 
அனைத்து நிலுவைகளுக்கும் பொருந்துவதாகச் செய்யலாம் என அரசிடம் தற்போது 
முறையீடு செய்துள்ளனர் . இந்த முறையீடுகளையும் , 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
மதிப்புச்கூட்டு வரிச் சட்டமானது 01 - 01 - 2007 - எனும் நாள் முதல் நடைமுறைக்கு 
வந்துள்ளது என்னும் பொருட்பாட்டையும் கருத்திற் கொண்டு , பழைய நிலுவைகளை 
மேலும் புதிய வரி அமைப்பு முறைக்குக் கொண்டு வருவதானது துறைக்குச் சுமையைச் 
சுமத்துவதாக இருப்பது மட்டுமல்லாமல் , மேற்சொன்ன நிலுவைகளைக் குறித்த 
விவரங்களைப் பேணிவருவதும் அந்த நிலுவைகளை வசூலிப்பதும் பண வகையில் 
பயனுள்ளதாக அமையாது எனவும் கருதப்படுகிறது . எனவே , அரசானது 
2010 - ஆம் ஆண்டு ஜுன் திங்கள் 1 - ஆம் நாளுக்கு முன்னதாகச் செய்யப்பட்டுள்ள 
வரிக் கணிப்புகளைப் பொறுத்த அளவில் , 2006 - 2007 என்பதான வரிக் கணிப்பு 
ஆண்டு வரையில் தமிழ்நாடு பொது விற்பனை வரிச் சட்டம் , மைய விற்பனை 
வரிச் சட்டம் , தொடர்புடைய சட்டங்கள் ஆகியவற்றின்படியான வரி , தண்டத்தொகை , 
வட்டித்தொகை , நிலுவைகளைத் தீர்வு செய்யும் பயனை நீட்டிக்கும் பொருட்டு , 
2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு விற்பனை வரி (நிலுவைகளைத் தீர்வு செய்தல் ) 
சட்டத்தைத் (தமிழ்நாடு சட்டம் 20 / 2010 ) திருத்துவது என முடிவு செய்துள்ளது . 

2 . இந்த அவசரச் சட்டம் மேற்சொன்ன முடிவிற்குச் செயல் வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


2010 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 28 - ஆம் நாளன்று ஆளுநரால் 
பிறப்பிக்கப்பட்ட பின்வரும் அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகிறது , 


தமிழ்நாடு அவசரச் சட்டம் எண் 6/ 2010 . 


தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் தொடர்பான 

சட்டங்களை மேலும் திருத்துவதற்கானதோர் அவசரச் சட்டம் . 


இம்மாநிலச் சட்டமன்றப் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறாததாலும் , இதன் 
பின்பு காணுகின்ற நோக்கங்களுக்காகத் தாம் உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டியதைத் 
தேவையானதாக்குகின்ற சூழ்நிலைகள் இருந்து வருகின்றன என்று தமிழ்நாடு ஆளுநர் 
தெளிவுறக் காண்பதாலும் : -- 


எனவே , அரசமைப்புச் சட்டத்தின் 213 - ஆம் உறுப்பின் (1)- ஆம் கூறின்படி 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைச் செலுத்தி , ஆளுநர் பின்வரும் அவசரச்சட்டத்தை 
இப்போது இதன்மூலம் பிறப்பிக்கின்றார் . - 

பகுதி - 1 . ) 


முன்னுரையாக . 


1 . (1 ) இந்த அவசரச்சட்டம் , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் குறுந்தலைப்பும் 
(திருத்த ) அவசரச்சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும். 
( 2) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


பகுதி - || 


1919- ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தங்கள் . 


தமிழ்நாடு சட்டம் 
IV / 1919. 


2 . (இதன் பின்பு இந்தப்பகுதியில் 1919 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் 3 - ஆம் 
குறிப்பிடப்படுவதான) , 1919 - ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டத்தின் , 3 - ஆம் பிரிவிற்கான 
பிரிவில் , 

திருத்தம். 


(i ) ( 2) - ஆம் கூறுக்குப் பின்னர் பின்வரும் கூறானது புகுத்தப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 


" (2 - A ) “ பகுதி மன்றம் என்றால் , பகுதியொன்றைப் பொறுத்த அளவில் , 
அப்பகுதியின் அனைத்து வாக்குச் சாவடிகள் தொடர்பான வாக்காளர் பட்டியலில் பதிவு 
செய்யப்பட்டுள்ள அனைத்து நபர்களையும் கொண்ட அமைப்பு, ; 


(ii) ( 26 - B ) எனும் கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறுகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது: 

“( 26- B) “சிற்றொகுதிக் குழு ” என்றால் 5 - C எனும் பிரிவில் குறிப்பிடப்படுவதான 
சிற்றொகுதிக் குழு எனப் பொருள்படும் . 

( 26 - BB) “சிற்றொகுதிகள் குழு ” என்றால் 5 - A எனும் பிரிவில் குறிப்பிடப்படுவதான 
சிற்றொகுதிகள் குழு எனப் பொருள்படும் . 


3 . 1919 - ஆம் ஆண்டுச் சட்டத்தில் , 5 - B எனும் பிரிவிற்குப் பின்பு பின்வரும் பிரிவுகள் 5 - C , 5 - D , 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

5 - E , 5 - F . 

5 - G , 5 - H | 
" 5- C . சிற்றொகுதிக் குழுவை அமைத்தல் - (1) நகராட்சிப் பகுதியில் , சிற்றொகுதி ஆகிய புதிய 
ஒவ்வொன்றுக்கும் , சிற்றொகுதிக் குழுவொன்று மன்றத்தால் அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பிரிவுகள் 

புகுத்தப்படுதல் . 
(2 ) சிற்றொகுதிக் குழு ஒவ்வொன்றும் , சிற்றொகுதியினைச் சார்பாற்றம் செய்கின்ற 
மாநகராட்சியின் மன்ற உறுப்பினரையும் சிற்றொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பதிவு 


செய்துள்ள நபர்களுக்கிடையேயிருந்து , மன்றத்தால் பெயர் குறித்து நியமனம் செய்யப்படும் 
வகுத்துரைக்கப்படக்கூடியவாறான அத்தகைய எண்ணிக்கையிலான நியமன 
உறுப்பினர்களையும் கொண்டிருத்தல் வேண்டும் . 


( 3) பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை, தகுதிகள் மற்றும் 
நியமன முறை ஆகியன வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 


5 - D . சிற்றொகுதிக் குழுவின் தலைமையாளரின் பதவிக்காலம் - (1) மாநகராட்சி 
மன்றத்தில் சிற்றொகுதியைச் சார்பாற்றம் செய்கின்ற மன்ற உறுப்பினர் அக்குழுவின் 
தலைமையாளராவார் . 


(2) மன்ற உறுப்பினர் ஒருவராக இருப்பது அற்றுப் போவதன் பேரில் தலைமையாளர் 
பதவியை விட்டு உடனே விலகுதல் வேண்டும் . 


5 - E . சிற்றொகுதிக் குழுவின் பணிகள் மற்றும் கடமைகள். - (1 ) சிற்றொகுதிக் 
குழுவின் பணிகள் மற்றும் கடமைகள் மற்றும் அதன் அலுவலை நடத்துவதற்கு அத்தகைய 
குழுவால் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய நடைமுறை ஆகியன வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு 
இருத்தல் வேண்டும் . 


(2 ) சிற்றொகுதிக் குழுவின் பதவிக்கால அளவானது மன்றத்தின் பதவிக் 
காலத்திற்குச் சமமான அளவினதாக இருத்தல் வேண்டும் . 

5 - F . பகுதி மன்றத்தை அமைத்தல் . - (1) நகராட்சிப் பகுதியில் 
சிற்றொகுதியொன்றின் ஒவ்வொரு பகுதிக்கும் பகுதி மன்றம் ஒன்று , மன்றத்தால் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

(2 ) சிற்றொகுதி ஒவ்வொன்றும் பத்துக்கு மேற்படாத 
வகுத்துரைக்கப்படக்கூடியவாறான அத்தகைய எண்ணிக்கையிலான பகுதி மன்றங்களை 
கொண்டிருத்தல் வேண்டும் . 

(3 ) பகுதி மன்றமொன்று , புவியியல் ஆட்சி நிலவரைப் பகுதியில் உள்ள ஒன்று 
அல்லது அதற்கு மேற்பட்ட வாக்குச் சாவடிகள் தொடர்பான வாக்காளர் பட்டியல்களில் பதிவு 
செய்யப்பட்டுள்ள அனைத்து நபர்களும் சாதாரணமாக குடியிருக்கும் அத்தகைய 
முழுமையான புவியியல் நிலவரைப் பகுதியைக் கொண்டிருத்தல் வேண்டும் . 

( 4) ஒவ்வொரு பகுதி மன்றமும் , சிற்றொகுதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற 
உறுப்பினரையும் அப்பகுதியின் வாக்காளர் பட்டியல்களில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து 
நபர்களையும் கொண்டிருத்தல் வேண்டும் . 

5 - G . பகுதி மன்றத்தின் தலைமையாளரின் பதவிக்காலம் - (1 ) சிற்றொகுதியின் 
மன்ற உறுப்பினர் , அப்பகுதி மன்றத்தின் தலைமையாளர் மற்றும் கூட்டத்தைக் கூட்டுபவராக 
இருத்தல் வேண்டும் . 

(2 ) பகுதி மன்றத்தின் பதவிக்காலம் , மாநகராட்சி மன்றத்தின் பதவிக் காலத்திற்குச் 
சமமானதாக இருத்தல் வேண்டும் . 

5 - H . பகுதி மன்றத்தின் பணிகள் மற்றும் கடமைகள் - பகுதி மன்றத்தின் பணிகள் 
மற்றும் கடமைகள் மற்றும் அதன் அலுவலை நடத்துவதற்கு கடைப்பிடிக்கப்பட வேண்டிய 
நடைமுறை ஆகியன வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு இருத்தல் வேண்டும் . ” . 

பகுதி - III 
1971 -ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தங்கள் . 
4. (இதன் பின்பு இந்தப்பகுதியில் 1971 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான) , தமிழ்நாடு சட்டம் 
1971 - ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்தின் , 2 - ஆம் பிரிவில் , 

15 / 1971 . 
(1) (2 ) - ஆம் கூறுக்குப் பின்னர் பின்வரும் கூறானது புகுத்தப்படுதல் வேண்டும் , 
அதாவது: 


IIIIII 


ன 


2 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


" ( 2 - A ) " பகுதி மன்றம் " என்றால் , பகுதியொன்றைப் பொறுத்த அளவில் , 
அப்பகுதியின் அனைத்து வாக்குச் சாவடிகள் தொடர்பான வாக்காளர் பட்டியலில் பதிவு 
செய்யப்பட்டுள்ள அனைத்து நபர்களையும் கொண்ட அமைப்பு ; "; 

(ii) ( 42 - A ) எனும் கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறுகள் அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

" (42 - A ) " சிற்றொகுதிக் குழு என்றால் 5 - C எனும் பிரிவில் 
குறிப்பிடப்படுவதான சிற்றொகுதிக் குழு எனப் பொருள்படும் . 

(42 - AA ) “ சிற்றொகுதிகள் குழு ” என்றால் 5 - A எனும் பிரிவில் 
குறிப்பிடப்படுவதான சிற்றொகுதிகள் குழு எனப் பொருள்படும் . 


5 . 1971 - ஆம் ஆண்டுச் சட்டத்தில் , 5 - B எனும் பிரிவிற்குப் பின்பு பின்வரும் பிரிவுகள் 5 - C , 5 - D , 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

5 - E , 5 - F , 
5 - G , 5 - H 
ஆகிய புதிய 
பிரிவுகள் 

புகுத்தப்படுதல் . 
" 5 - C . சிற்றொகுதிக் குழுவை அமைத்தல் . - (1) நகராட்சிப் பகுதியில் , சிற்றொகுதி 
ஒவ்வொன்றுக்கும் , சிற்றொகுதிக் குழுவொன்று மன்றத்தால் அமைக்கப்படுதல் வேண்டும் . 


(2 ) சிற்றொகுதிக் குழு ஒவ்வொன்றும் , சிற்றொகுதியினைச் சார்பாற்றம் செய்கின்ற 
மாநகராட்சியின் மன்ற உறுப்பினரையும் சிற்றொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பதிவு 
செய்துள்ள நபர்களுக்கிடையேயிருந்து , மன்றத்தால் பெயர் குறித்து நியமனம் செய்யப்படும் 
வகுத்துரைக்கப்படக்கூடியவாறான அத்தகைய எண்ணிக்கையிலான நியமன 
உறுப்பினர்களையும் கொண்டிருத்தல் வேண்டும் . 


(3) பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை, தகுதிகள் மற்றும் 
நியமன முறை ஆகியன வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 

5 - D . சிற்றொகுதிக் குழுவின் தலைமையாளரின் பதவிக்காலம் - (1) மாநகராட்சி 
மன்றத்தில் சிற்றொகுதியைச் சார்பாற்றம் செய்கின்ற மன்ற உறுப்பினர் அக்குழுவின் 
தலைமையாளராவார் . 


(2 ) மன்ற உறுப்பினர் ஒருவராக இருப்பது அற்றுப் போவதன் பேரில் தலைமையாளர் 
பதவியை விட்டு உடனே விலகுதல் வேண்டும் . 

5 - E . சிற்றொகுதிக் குழுவின் பணிகள் மற்றும் கடமைகள். - (1) சிற்றொகுதிக் 
குழுவின் பணிகள் மற்றும் கடமைகள் மற்றும் அதன் அலுவலை நடத்துவதற்கு அத்தகைய 
குழுவால் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய நடைமுறை ஆகியன வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு 
இருத்தல் வேண்டும் . 

( 2 ) சிற்றொகுதிக் குழுவின் பதவிக்கால அளவானது மன்றத்தின் பதவிக் 
காலத்திற்குச் சமமான அளவினதாக இருத்தல் வேண்டும் . 

5 - F . பகுதி மன்றத்தை அமைத்தல் . - ( 1) நகராட்சிப் பகுதியில் 
சிற்றொகுதியொன்றின் ஒவ்வொரு பகுதிக்கும் பகுதி மன்றம் ஒன்று , மன்றத்தால் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

சிற்றொகுதி ஒவ்வொன்றும் பத்துக்கு மேற்படாத 
வகுத்துரைக்கப்படக்கூடியவாறான அத்தகைய எண்ணிக்கையிலான பகுதி மன்றங்களை 
கொண்டிருத்தல் வேண்டும் . 

(3 ) பகுதி மன்றமொன்று , புவியியல் ஆட்சி நிலவரைப் பகுதியில் உள்ள ஒன்று 
அல்லது அதற்கு மேற்பட்ட வாக்குச் சாவடிகள் தொடர்பான வாக்காளர் பட்டியல்களில் பதிவு 
செய்யப்பட்டுள்ள அனைத்து நபர்களும் சாதாரணமாக குடியிருக்கும் அத்தகைய 
முழுமையான புவியியல் நிலவரைப் பகுதியைக் கொண்டிருத்தல் வேண்டும் . 

(4 ) ஒவ்வொரு பகுதி மன்றமும் , சிற்றொகுதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற 
உறுப்பினரையும் அப்பகுதியின் வாக்காளர் பட்டியல்களில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து 
நபர்களையும் கொண்டிருத்தல் வேண்டும் . 


( 2 ) 


5 - G . பகுதி மன்றத்தின் தலைமையாளரின் பதவிக்காலம் . - (1) சிற்றொகுதியின் 
மன்ற உறுப்பினர் , அப்பகுதி மன்றத்தின் தலைமையாளர் மற்றும் கூட்டத்தைக் கூட்டுபவராக 
இருத்தல் வேண்டும் . 

(2 ) பகுதி மன்றத்தின் பதவிக்காலம் , மாநகராட்சி மன்றத்தின் பதவிக் காலத்திற்குச் 
சமமானதாக இருத்தல் வேண்டும் . 

5 - H . பகுதி மன்றத்தின் பணிகள் மற்றும் கடமைகள். - பகுதி மன்றத்தின் பணிகள் 
மற்றும் கடமைகள் மற்றும் அதன் அலுவலை நடத்துவதற்கு கடைப்பிடிக்கப்பட வேண்டிய 
நடைமுறை ஆகியன வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 


நை 


2 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


பகுதி - IV 
1981- ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான 

திருத்தங்கள் . 
6 . (இதன் பின்பு இந்தப்பகுதியில் 1981 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் தமிழ்நாடு சட்டம் 

25 / 1981 . 
குறிப்பிடப்படுவதான), 1981 - ஆம் ஆண்டு கோயம்புத்துார் மாநகராட்சிச் சட்டத்தின் , 2 - ஆம் 
பிரிவில் , 

(1) (2)- ஆம் கூறுக்குப் பின்னர் பின்வரும் கூறானது புகுத்தப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 

“ ( 2 - A ) " பகுதி மன்றம் என்றால் , பகுதியொன்றைப் பொறுத்த அளவில் , 
அப்பகுதியின் அனைத்து வாக்குச் சாவடிகள் தொடர்பான வாக்காளர் பட்டியலில் பதிவு 
செய்யப்பட்டுள்ள அனைத்து நபர்களையும் கொண்ட அமைப்பு , ; 

( ii) ( 42 - A ) எனும் கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறுகள் அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

"( 42 - A ) "சிற்றொகுதிக் குழு என்றால் 5 - C எனும் பிரிவில் 
குறிப்பிடப்படுவதான சிற்றொகுதிக் குழு எனப் பொருள்படும் . 

(42 - AA ) “ சிற்றொகுதிகள் குழு ” என்றால் 5 - A எனும் பிரிவில் 
குறிப்பிடப்படுவதான சிற்றொகுதிகள் குழு எனப் பொருள்படும். ”. 

7. 1981- ஆம் ஆண்டுச் சட்டத்தில் , 5 - B எனும் பிரிவிற்குப் பின்பு பின்வரும் பிரிவுகள் 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


5 - C , 5 - D , 5 - E , 

5 - F , 5 - G , 
5 - H ஆகிய 
புதிய பிரிவுகள் 
புகுத்தப்படுதல். 


" 5 - C . சிற்றொகுதிக் குழுவை அமைத்தல் - (1) நகராட்சிப் பகுதியில் , சிற்றொகுதி 
ஒவ்வொன்றுக்கும் , சிற்றொகுதிக் குழுவொன்று மன்றத்தால் அமைக்கப்படுதல் வேண்டும் . 

( 2) சிற்றொகுதிக் குழு ஒவ்வொன்றும் , சிற்றொகுதியினைச் சார்பாற்றம் செய்கின்ற 
மாநகராட்சியின் மன்ற உறுப்பினரையும் சிற்றொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பதிவு 
செய்துள்ள நபர்களுக்கிடையேயிருந்து , மன்றத்தால் பெயர் குறித்து நியமனம் செய்யப்படும் 
வகுத்துரைக்கப்படக்கூடியவாறான அத்தகைய எண்ணிக்கையிலான நியமன 
உறுப்பினர்களையும் கொண்டிருத்தல் வேண்டும் . 

(3) பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை, தகுதிகள் மற்றும் 
நியமன முறை ஆகியன வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 

5 - D . சிற்றொகுதிக் குழுவின் தலைமையாளரின் பதவிக்காலம் - (1) மாநகராட்சி 
மன்றத்தில் சிற்றொகுதியைச் சார்பாற்றம் செய்கின்ற மன்ற உறுப்பினர் அக்குழுவின் 
தலைமையாளராவார் . 


பட்ட 


ன 


( 2 ) மன்ற உறுப்பினர் ஒருவராக இருப்பது அற்றுப் போவதன் பேரில் தலைமையாளர் 
பதவியை விட்டு உடனே விலகுதல் வேண்டும் . 

5 - E . சிற்றொகுதிக் குழுவின் பணிகள் மற்றும் கடமைகள் - (1) சிற்றொகுதிக் 
குழுவின் பணிகள் மற்றும் கடமைகள் மற்றும் அதன் அலுவலை நடத்துவதற்கு அத்தகைய 
குழுவால் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய நடைமுறை ஆகியன வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு 
இருத்தல் வேண்டும் . 

(2 ) சிற்றொகுதிக் குழுவின் பதவிக்கால அளவானது மன்றத்தின் பதவிக் 
காலத்திற்குச் சமமான அளவினதாக இருத்தல் வேண்டும் . 

5 - F . பகுதி மன்றத்தை அமைத்தல். - ( 1) நகராட்சிப் பகுதியில் 
சிற்றொகுதியொன்றின் ஒவ்வொரு பகுதிக்கும் பகுதி மன்றம் ஒன்று , மன்றத்தால் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

( 2 ) சிற்றொகுதி ஒவ்வொன்றும் பத்துக்கு மேற்படாத 
வகுத்துரைக்கப்படக்கூடியவாறான அத்தகைய எண்ணிக்கையிலான பகுதி மன்றங்களை 
கொண்டிருத்தல் வேண்டும் . 

(3 ) பகுதி மன்றமொன்று , புவியியல் ஆட்சி நிலவரைப் பகுதியில் உள்ள ஒன்று 
அல்லது அதற்கு மேற்பட்ட வாக்குச் சாவடிகள் தொடர்பான வாக்காளர் பட்டியல்களில் பதிவு 
செய்யப்பட்டுள்ள அனைத்து நபர்களும் சாதாரணமாக குடியிருக்கும் அத்தகைய 
முழுமையான புவியியல் நிலவரைப் பகுதியைக் கொண்டிருத்தல் வேண்டும் . 

(4 ) ஒவ்வொரு பகுதி மன்றமும் , சிற்றொகுதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற 
உறுப்பினரையும் அப்பகுதியின் வாக்காளர் பட்டியல்களில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து 
நபர்களையும் கொண்டிருத்தல் வேண்டும் . 

5 - G . பகுதி மன்றத்தின் தலைமையாளரின் பதவிக்காலம் - (1) சிற்றொகுதியின் 
மன்ற உறுப்பினர் , அப்பகுதி மன்றத்தின் தலைமையாளர் மற்றும் கூட்டத்தைக் கூட்டுபவராக 
இருத்தல் வேண்டும் . 

(2) பகுதி மன்றத்தின் பதவிக்காலம் , மாநகராட்சி மன்றத்தின் பதவிக் காலத்திற்குச் 
சமமானதாக இருத்தல் வேண்டும் . 

5 - H . பகுதி மன்றத்தின் பணிகள் மற்றும் கடமைகள் - பகுதி மன்றத்தின் பணிகள் 
மற்றும் கடமைகள் மற்றும் அதன் அலுவலை நடத்துவதற்கு கடைப்பிடிக்கப்பட வேண்டிய 
நடைமுறை ஆகியன வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

V / 1920 . 


பகுதி - V 
1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திற்கான 

திருத்தங்கள் . 
8 . (இதன் பின்பு இந்தப்பகுதியில் 1920 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் 3 - ஆம் 
குறிப்பிடப்படுவதான) , 1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் , பிரிவிற்கான 
3 - ஆம் பிரிவில் , 

திருத்தம் . 
(1) (2) - ஆம் கூறுக்குப் பின்னர் பின்வரும் கூறானது புகுத்தப்படுதல் வேண்டும் , 
அதாவது: 

" (2 - A ) " பகுதி மன்றம் என்றால் , பகுதியொன்றைப் பொறுத்த அளவில் , 
அப்பகுதியின் அனைத்து வாக்குச் சாவடிகள் தொடர்பான வாக்காளர் பட்டியலில் பதிவு 
செய்யப்பட்டுள்ள அனைத்து நபர்களையும் கொண்ட அமைப்பு; "; 

(ii ) ( 29 - B ) எனும் கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறுகள் அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

" ( 29 - B ) "சிற்றொகுதிக் குழு " என்றால் 24 - C எனும் பிரிவில் 
குறிப்பிடப்படுவதான சிற்றொகுதிக் குழு எனப் பொருள்படும் . 

(29 - BB ) “சிற்றொகுதிகள் குழு ” என்றால் 24 - B எனும் பிரிவில் 
குறிப்பிடப்படுவதான சிற்றொகுதிகள் குழு எனப் பொருள்படும் . 


10 


9 . 1920 - ஆம் ஆண்டுச் சட்டத்தில் , 24 - B எனும் பிரிவிற்குப் பின்பு பின்வரும் பிரிவுகள் 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


24 - C , 24 - D , 

24 - E , 24 - F , 
24 - G , 24 - H 
ஆகிய புதிய 
பிரிவுகள் 
புகுத்தப்படுதல். 


" 24 - C . சிற்றொகுதிக் குழுவை அமைத்தல் - (1) நகராட்சியின் ஆட்சி நிலவரைப் 
பகுதியில் , சிற்றொகுதி ஒவ்வொன்றுக்கும் , சிற்றொகுதிக் குழுவொன்று நகராட்சி 
மன்றத்தால் அமைக்கப்படுதல் வேண்டும் . 

(2 ) சிற்றொகுதிக் குழு ஒவ்வொன்றும் , நகராட்சியில் உள்ள சிற்றொகுதியினைச் 
சார்பாற்றம் செய்கின்ற மன்ற உறுப்பினரையும் , சிற்றொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பதிவு 
செய்துள்ள நபர்களுக்கிடையேயிருந்து , நகராட்சி மன்றத்தால் பெயர் குறித்து நியமனம் 
செய்யப்படும் வகுத்துரைக்கப்படக்கூடியவாறான அத்தகைய எண்ணிக்கையிலான நியமன 
உறுப்பினர்களையும் கொண்டிருத்தல் வேண்டும் . 

(3) பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை, தகுதிகள் மற்றும் 
நியமன முறை ஆகியன வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 

24 - D . சிற்றொகுதிக் குழுவின் தலைமையாளரின் பதவிக்காலம் - (1) நகராட்சி 
மன்றத்தில் சிற்றொகுதியைச் சார்பாற்றம் செய்கின்ற மன்ற உறுப்பினர் அக்குழுவின் 
தலைமையாளராவார் . 

(2 ) மன்ற உறுப்பினர் ஒருவராக இருப்பது அற்றுப்போவதன் பேரில் தலைமையாளர் 
பதவியை விட்டு உடனே விலகுதல் வேண்டும் . 

24 - E . சிற்றொகுதிக் குழுவின் பணிகள் மற்றும் கடமைகள் - (1 ) சிற்றொகுதிக் 
குழுவின் பணிகள் மற்றும் கடமைகள் மற்றும் அதன் அலுவலை நடத்துவதற்கு அத்தகைய 
குழுவால் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய நடைமுறை ஆகியன வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு 
இருத்தல் வேண்டும் . 

(2 ) சிற்றொகுதிக் குழுவின் பதவிக்கால அளவானது நகராட்சி மன்றத்தின் பதவிக் 
காலத்திற்குச் சமமான அளவினதாக இருத்தல் வேண்டும் . 

24 - F . பகுதி மன்றத்தை அமைத்தல் - (1) நகராட்சியில் சிற்றொகுதியொன்றின் 
ஒவ்வொரு பகுதிக்கும் பகுதி மன்றம் ஒன்று , நகராட்சி மன்றத்தால் அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 

(2 ) சிற்றொகுதி ஒவ்வொன்றும் ஐந்திற்கு மேற்படாத வகுத்துரைக்கப்படக் 
கூடியவாறான அத்தகைய எண்ணிக்கையிலான பகுதி மன்றங்களை கொண்டிருத்தல் 
வேண்டும் . 

( 3 ) பகுதி மன்றமொன்று , புவியியல் ஆட்சி நிலவரைப் பகுதியில் உள்ள ஒன்று 
அல்லது அதற்கு மேற்பட்ட வாக்குச் சாவடிகள் தொடர்பான வாக்காளர் பட்டியல்களில் பதிவு 
செய்யப்பட்டுள்ள அனைத்து நபர்களும் சாதாரணமாக குடியிருக்கும் அத்தகைய 
முழுமையான புவியியல் நிலவரைப் பகுதியைக் கொண்டிருத்தல் வேண்டும் . 

(4 ) ஒவ்வொரு பகுதி மன்றமும் , சிற்றொகுதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற 
உறுப்பினரையும் அப்பகுதியின் வாக்காளர் பட்டியல்களில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து 
நபர்களையும் கொண்டிருத்தல் வேண்டும் . 

24- G . பகுதி மன்றத்தின் தலைமையாளரின் பதவிக்காலம் - (1) சிற்றொகுதியின் 
மன்ற உறுப்பினர் , அப்பகுதி மன்றத்தின் தலைமையாளர் மற்றும் கூட்டத்தைக் கூட்டுபவராக 
இருத்தல் வேண்டும் . 

( 2 ) பகுதி மன்றத்தின் பதவிக்காலம் , நகராட்சி மன்றத்தின் பதவிக் காலத்திற்குச் 
சமமானதாக இருத்தல் வேண்டும் . 

24 - H . பகுதி மன்றத்தின் பணிகள் மற்றும் கடமைகள் - பகுதி மன்றத்தின் பணிகள் 
மற்றும் கடமைகள் மற்றும் அதன் அலுவலை நடத்துவதற்கு கடைப்பிடிக்கப்பட வேண்டிய 
நடைமுறை ஆகியன வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு இருத்தல் வேண்டும். 


2010 - ஆம் ஆண்டு 
அக்டோபர் திங்கள் 28 - ஆம் நாள் . 


சுர்ஜித் சிங் பர்னாலா , 
தமிழ்நாடு ஆளுநர் . 


11 


விளக்கவுரை 


நகர்ப்புர உள்ளாட்சி அரசாங்கங்களை பலப்படுத்தும் பொருட்டும் , நகராட்சிய பணிகளில் 
குடிமக்களின் பங்கினை நிறுவி நிலைபெறச் செய்வதற்கும் , நகர்ப்புர உள்ளாட்சி 
அமைப்புகளின் ஒவ்வொரு சிற்றொகுதிக்கும் சிற்றொகுதிக் குழு ஒன்றை 
அமைத்துருவாக்குவதற்கு மாநகராட்சி மன்றங்களுக்கும் , நகராட்சி மன்றங்களுக்கும் 
அதிகாரம் அளிப்பதென முடிவு செய்யப்பட்டுள்ளது . மேற்சொன்ன குழுவானது 
மன்றத்தினால் பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற 
உறுப்பினரை தலைமையாளராகக் கொண்டிருக்கும் . சிற்றொகுதியின் ஒவ்வொரு பகுதிக்கும் , 
பகுதி மன்றம் ஒன்றை அமைத்துருவாக்குவதற்கும் மாநகராட்சி மன்றங்களுக்கும் , நகராட்சி 
மன்றங்களுக்கும் அதிகாரம் அளிப்பதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது . 
அச்சிற்றொகுதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற உறுப்பினர் , பகுதி மன்றத்தின் 
தலைமையாளராகவும் , கூட்டத்தைக் கூட்டுபவராகவும் இருப்பார் . அதற்கிணங்கிய வகையில் 
மேற்சொன்ன நோக்கத்திற்காக , 1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 
(தமிழ்நாடு சட்டம் V /1920 ), 1919 - ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டம் (தமிழ்நாடு 
சட்டம் IV / 1919) , 1971 - ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 15/ 
1971) , 1981 - ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 25/ 1981 ) 
ஆகிய சட்டங்களைத் தக்கவாறு திருத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது . 

2 . இந்த அவசரச் சட்டமானது மேற்சொன்ன முடிவுகளுக்குச் செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப்பிரிவு , சட்டத் துறை . 


இயக்குகள், 


12 


13 


2010 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 28 - ஆம் நாளன்று ஆளுநரால் 
பிறப்பிக்கப்பட்ட பின்வரும் அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகிறது : 

தமிழ்நாடு அவசரச் சட்டம் எண் 7 /2010. 
2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டு வரி (இரண்டாம் திருத்தச் ) 
சட்டத்தின் வகைமுறையை ஒரு முன் தேதியிலிருந்து நடைமுறைக்குக் 
கொண்டு வருவதற்கானதோர் அவசரச் சட்டம் . 


இம்மாநிலச் சட்டமன்றப் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறாததாலும் , இதன் 
பின்பு காணுகின்ற நோக்கங்களுக்காகத் தாம் உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டியதைத் 
தேவையானதாக்குகின்ற சூழ்நிலைகள் இருந்து வருகின்றன என்று தமிழ்நாடு ஆளுநர் 
தெளிவுறக் காண்பதாலும் : -- 


தமிழ்நாடு சட்டம் 

22 / 2010 . 


எனவே , அரசமைப்புச் சட்டத்தின் 213 - ஆம் உறுப்பின் (1) - ஆம் கூறின்படி 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைச் செலுத்தி , ஆளுநர் பின்வரும் அவசரச் சட்டத்தை 
இப்போது இதன் மூலம் பிறப்பிக்கின்றார் . -- 

1 . இந்த அவசரச் சட்டம் , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டு குறுந்தலைப்பு . 
வரி (தனி வகைமுறை ) அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

2 . (இதன் பின்பு இதில் 2010 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 22 / 2010 
2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டு வரி (இரண்டாம் திருத்தச் ) சட்டத்தின் எனும் 
1 - ஆம் பிரிவின் (2) - ஆம் உட்பிரிவிலும் , 2010 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 

எண்ணிட்ட 

தமிழ்நாடு 
19 - ஆம் தேதியிட்ட தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பிதழின் பகுதி II - 2ஆம் பிரிவில் 

சட்டத்தின் 
1 - ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட II(2 )/ CTR/527 (b )/2010 எனும் எண்ணிட்ட 2 - ஆம் 
வணிகவரி மற்றும் பதிவுத் துறையின் மாநில அரசின் அறிவிக்கையிலும் என்ன 

பிரிவானது 
அடங்கியிருந்தபோதிலும் , 2010 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 2 - ஆம் பிரிவானது 

2007 - ஆம் 

ஆண்டு 
2007 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 1 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 

ஜனவரி திங்கள் 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

1 - ஆம் 
நாளிலிருந்து 
நடைமுறைக்கு 
வந்து 
விட்டிருப்பதாகக் 
கொள்ளப்படுதல் 
வேண்டும் 
எனல் . 


2010 - ஆம் ஆண்டு 
அக்டோபர் திங்கள் 28 - ஆம் நாள் . 


சுர்ஜித் சிங் பர்னாலா , 
தமிழ்நாடு ஆளுநர் . 


14 


விளக்கவுரை 


அரசின் வருவாயைப் பாதுகாக்கும் பொருட்டு , பதிவுப் பெற்ற வணிகர் ஒருவரால் 
கொள்முதல் செய்யப்பட்ட பொருள்களின் விலையைவிடக் குறைவானதொரு 
விலையில் பொருள்களை அவ்வணிகர் விற்பனை செய்திருக்கிறவிடத்து , அந்த 
பொருள்களின் விற்றுமுதல் வரியை விட அதிகமாக இருக்கிற தொகை அளவிற்கு 
அப்பொருள்களின் உள்ளீட்டு வரி வரவுத் தொகையை எதிர்மாற்றம் செய்வதற்கு 
வகை செய்து 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டுவரி சட்டத்தின் 
( தமிழ்நாடு சட்டம் 32/ 2006 ) 19 - ஆம் பிரிவானது 22 /2010 எனும் எண்ணிட்ட 
தமிழ்நாடு சட்டத்தினால் தக்கவாறு திருத்தப்பட்டுள்ளது ; மற்றும் மேற்சொன்ன 
திருத்தத்திற்கு 2010 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 19 - ஆம் நாளிலிருந்து செயல் 
வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது . 


2 . அரசானது , 32 / 2006 எனும் எண்ணிட்ட மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 
நடைமுறைக்கு வந்த தேதியிலிருந்து மாநில அரசின் கருவூலத்திற்கு ஏற்படும் 
இழப்பினைத் தவிர்க்கும் பொருட்டு , அச்சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளான 
2007 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 1 - ஆம் நாள் முதற்கொண்டே மேற்சொன்ன 
திருத்தத்திற்குச் செயல் வடிவம் கொடுப்பதென தற்போது முடிவு செய்துள்ளது . 

3 . இந்த அவசரச் சட்டமானது மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப்பிரிவு , சட்டத் துறை . 


15 


2010 - ஆம் ஆண்டு சென்னை அண்ணா தொழில்நுட்பப் பல்கலைக்கழகச் சட்டம் 


பிரிவுகளின் வரிசையமைப்பு 


அத்தியாயம் I . 
முன்னுரை 


பிரிவுகள் : 


குறுந்தலைப்பு , அளாவுகை , பொருந்துகை மற்றும் தொடக்கம் . 
பொருள் வரையறைகள் . 

அத்தியாயம் II . 

பல்கலைக்கழகம் . 
பல்கலைக்கழகம் . 
பல்கலைக்கழகத்தின் அதிகாரங்களும் , அலுவல்களும் , நோக்கங்களும் . 
கல்லூரிகள் , பிற பல்கலைக்கழகங்கள் எதனோடும் 
இணைக்கப்படுதலாகாது என்பதும் கல்வி நிலையங்களுக்குப் 
பல்கலைக்கழகத்தால் ஏற்பிசைவளிக்கப்படுதலும் . 
பல்கலைக்கழகத்தில் மாணவர்களைச் சேர்த்துக் கொள்ளுதல் . 
மேற்பார்வை அதிகாரம் . 

அத்தியாயம் III . 
பல்கலைக்கழகத்தின் அலுவலர்கள் . 
பல்கலைக்கழகத்தின் அலுவலர்கள் . 
வேந்தர் . 
இணை வேந்தர் . 
துணை வேந்தர் . 
துணைவேந்தரின் அதிகாரங்களும் , கடமைகளும் . 
புலங்களின் தலைவர்கள் மற்றும் இயக்குநர்கள் . 
பதிவாளர் . 
நிதி அலுவலர் . 
தேர்வுக் கட்டுப்பாட்டு அலுவலர் . 
துணைவேந்தர் மற்றும் பிற அலுவலர்கள் முதலானோர் பொது 
ஊழியர்களாக இருத்தல் . 

அத்தியாயம் IV . 
பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்புகள் . 
பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்புகள் . 
உறுப்பினர் பதவிக்கான தகுதிக்கேடு . 
ஒருசில நேர்வுகளில் ஆட்சிக் குழுவிற்கும் , கல்வி மன்றத்திற்கும் 
தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அல்லது பெயர் குறித்து நியமிப்பதற்கான 
தகுதிக்கேடு . 
ஆட்சிக்குழு . 
ஆட்சிக்குழுவின் அதிகாரங்கள் . 
ஆட்சிக்குழுவின் கூட்டங்கள் . 
கல்விமன்றம் . 
கல்விமன்றத்தின் அதிகாரங்களும் அலுவல்களும் . 
கல்விமன்றத்தின் கூட்டங்கள் . 


16 


28 . 


29 . 


நிதிக்குழு . 
திட்டமிடும் குழு . 
பாடக்குழுக்கள் . 
புலங்களின் அமைத்துருவாக்குதலும் அலுவல்களும் . 
பிற அதிகார அமைப்புகளை அமைத்துருவாக்குதல் . 
குழுக்களை அமைத்துருவாக்குதலும் , அதிகாரங்களை ஒப்படைவு 
செய்தலும் . 


அத்தியாயம் V . 
நிலைவிதிகள் , துணை முறை விதிகள் , ஒழுங்குமுறை விதிகள் . 


நிலைவிதிகள் . 
நிலைவிதிகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பது . 
துணைமுறைவிதிகள் . 
துணைமுறைவிதிகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பது . 
ஒழுங்குமுறைவிதிகள் . 


அத்தியாயம் VI . 


மாணவர்களைச் சேர்த்துக்கொள்ளுதலும் , அவர்களின் தங்குமிடமும் . 


38 . 


பல்கலைக்கழக படிப்புப் பிரிவுகளுக்குச் சேர்த்துக் கொள்ளுதல் . 
39 . பல்கலைக்கழகத் தேர்வுகளுக்கு ஏற்றுக்கொள்ளுதல் . 

பல்கலைக்கழகத் தேர்வுகளுக்கான வருகைப் பதிவு குறித்த தகுதி . 
41 . தங்குமிடமும் , மாணவர் விடுதியும் . 


அத்தியாயம் VII . 
பல்கலைக்கழக நிதியங்கள் , ஆண்டறிக்கை மற்றும் கணக்குகள் . 


43 . | 
44 . | 


பொது நிதியம் . 
பிற நிதியங்கள் . 
நிதியங்களை மேலாண்மை செய்தல் . 
ஆண்டறிக்கை . 
ஆண்டு கணக்குகள் . 


45 . 
46 . | 


அத்தியாயம் VIII . 
பணி வரைக்கட்டுகள் . 


49 . ) 


ஓய்வூதியம் , பணிக்கொடை முதலானவை . 
பணி வரைக்கட்டுகள் . 
தெரிவுக்குழு . 
துறைத் தலைவர்களின் பணி வரையறைகளும் , வரைக்கட்டுகள் . 
புலங்களின் தலைவர்கள் . 


51 . 


17 


அத்தியாயம் IX . 
கல்லூரிகளை மாற்றுதல் . 


ஒருசில கல்லூரிகளைப் பல்கலைக்கழகத்திற்கு மாற்றுதல் . 
ஒருசில தமிழ்நாடு சட்டங்கள் பொருந்தா எனல் . 


அத்தியாயம் X . ) 
மாறுதற்கால வகைமுறைகள் . 


முதல் துணை வேந்தரின் நியமனம் . 
முதல் பதிவாளரின் நியமனம் . 
முதல் துணை வேந்தரின் மாறுதற்கால அதிகாரங்கள் . 


அத்தியாயம் XI . 
பல்வகைப்பட்டவை . 


57 . 


தற்செயல் காலி இடங்களை நிரப்புதல் . 
பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்புகளின் மற்றும் பிற 
அமைப்புகளின் நடவடிக்கைகள் காலி இடங்கள் காரணமாக 
செல்லாதவையாக ஆக்கப்படுதல் ஆகாது . 
இப்பல்கலைக்கழகத்தின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குதல் . 
பல்கலைக்கழக அதிகார அமைப்புகளையும் பிற அமைப்புகளையும் 
அமைத்துருவாக்குதல் பற்றிய பூசல்கள் . 
தகவல் பெறுவதற்கான அதிகாரம் . 

பட்டதாரிகளை பதிவு செய்தல் . 
63 . | சிறப்பு நியமன முறை . 

இணைக்கப்பட்ட கல்லூரிகளின் மீதான அறிக்கை . 
65 . | இடர்ப்பாடுகளை நீக்குவதற்கான அதிகாரம் . 

பணிப்புரைகளை வழங்குவதற்கு அரசின் அதிகாரம் . 


18 


19 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2010 - ஆம் 
ஆண்டு ஜூன் திங்கள் 11 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் 
பெற்றது ; மற்றும் அது பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 


26 / 2010 . 


சென்னையில் தொழில்நுட்பப் பல்கலைக் கழகமொன்றை நிறுவியமைப்பதற்கு 

வகை செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


அத்தியாயம் I . 

முன்னுரை 
1 . (1) இந்தச் சட்டம் , 2010 - ஆம் ஆண்டு சென்னை அண்ணா தொழில்நுட்பப் 
பல்கலைக்கழகச் சட்டம் என வழங்கப்பெறும் . 


குறுந்தலைப்பு , 
அளாவுகை, 
பொருந்துகை 
மற்றும் 
தொடக்கம் . 


பொருள் 
வரையறைகள். 


( 2 ) இது , தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள சென்னை , காஞ்சிபுரம் , திருவள்ளூர் , 
வேலூர் , திருவண்ணாமலை , விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியிருக்கின்ற 
பரப்பிடத்தை அளாவி நிற்கும் . 

( 3) இது , இப்பல்கலைக்கழகப் பரப்பிடத்திற்குள் அமைந்துள்ளவையும் , இந்தச் 
சட்டத்தின் வகை முறைகளுக்கு அல்லது அதன் கீழ் செய்யப்பட்ட நிலை விதிகள் , 
துணைமுறை விதிகள் , ஒழுங்குமுறை விதிகள் ஆகியவற்றிற்கு இணங்க 
இப்பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப் பெறும் அல்லது அதனால் ஒப்புதலளிக்கப் 
பெறுபவையுமான அனைத்துக் கல்லூரிகளுக்கும் , கல்வி நிலையங்களுக்கும் 
பொருந்துவதோடு , இந்தச் சட்டத்தின்படி இப்பல்கலைக்கழகத்துடன் 
இணைக்கப்பட்டிருப்பனவாக அல்லது அதனால் ஒப்புதலளிக்கப்பட்டிருப்பனவாகக் 
கொள்ளப்படும் அனைத்துக் கல்லூரிகளுக்கும் கல்வி நிலையங்களுக்கும் கூடப் 
பொருந்தும் . 

(4 ) இஃது அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . இந்தச் சட்டத்தில் , தறுவாய் வேறுபொருள் குறித்தாலன்றி , - 

(1) “ கல்வி ஆண்டு ” என்றால் , இப்பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிற 
அனைத்துக் கல்லூரிகளையும் , நிறுவனங்களையும் பொறுத்தவரையிலோ அல்லது அதன் 
குறிப்பிட்ட கல்லூரி எதனையும் பொறுத்தவரையிலோ ஆட்சிக் குழுவானது 
குறித்துரைக்கக்கூடியவாறான அத்தகைய தேதி அன்று தொடங்குகிற பன்னிரெண்டு மாத 
கால அளவு ஒன்று எனப் பொருள்படும் . 

(2 ) “ இணைக்கப்பட்ட கல்லூரி ” என்றால் , இப்பல்கலைக் கழகப் பரப்பிடத்திற்குள் 
அமைந்துள்ளதும் இப்பல்கலைக் கழகத்துடன் இணைக்கப்பட்டதும் மற்றும் 
இப்பல்கலைக்கழகத்தின் பட்டங்களுக்கான , பட்டயங்களுக்கான , அல்லது பிற கல்வி 
சிறப்புகளுக்கான தேர்வுகளுக்கு ஏற்றுக்கொள்ளப் படுவதற்கான பொறியியல் , 
தொழில்நுட்பம் மற்றும் அது தொடர்பான அறிவியலில் குறித்த கால படிப்பு பிரிவு 
வகைகளுக்கு வகை செய்கின்றதுமான கல்லூரி அல்லது நிறுவனம் எனப் பொருள்படும் , 
மற்றும் இந்தச் சட்டத்தின்படி இப்பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதாகக் 
கொள்ளப்பட்ட கல்லூரி ஒன்றையும் மற்றும் தன்னாட்சி கல்லூரி ஒன்றையும் உள்ளடக்கும் . 

(3 ) “ உதவி பெறும் கல்லூரி ” என்றால் , அரசு நிதியங்களிலிருந்து உதவி பெறுகிற , 
ஆனால் அரசு கல்லூரி அல்லாத பிற கல்லூரி ஒன்று எனப் பொருள்படும் . 

(4 ) " தொழில்நுட்பக் கல்விக்கான அகில இந்திய மன்றம் " என்றால் , 1987 - ஆம் 
ஆண்டு அகில இந்திய தொழில்நுட்பக்கல்வி மன்றச் சட்டத்தின் 3 - ஆம் பிரிவின்படி 
நிறுவப்பட்ட மன்றம் எனப் பொருள்படும் . 


மையச்சட்டம் 
52 /1987 . 


20 


( 5 ) “ குறிக்கப்பட்ட நாள் என்றால் , 1 - ஆம் பிரிவின் (4) - ஆம் உட்பிரிவின்படி 
அரசு அறிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய தேதி எனப் பொருள்படும் . 

( 6 ) " ஒப்புதலளிக்கப்பெற்ற கல்லூரி என்றால் , இப்பல்கலைக்கழகப் 
பரப்பிடத்திற்குள் அமைந்துள்ளதும் , இப்பல்கலைக்கழகத்தால் ஒப்புதல் அளிக்கப் 
பெற்றுள்ளதும் மற்றும் இப்பல்கலைக்கழகத்தின் விருதுகள் மற்றும் பட்டயங்களுக்கான 
தேர்வுகளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான குறித்த கால படிப்புப் பிரிவுகளுக்கு வகை 
செய்கின்றதுமான கல்லூரி எதுவும் எனப் பொருள்படுவதோடு , இந்தச் சட்டத்தின்படி 
இப்பல்கலைக்கழகத்தின் ஒப்புதல் அளிக்கப்பெற்றிருப்பதாகக் கொள்ளப்பெற்ற நிறுவனம் 
ஒன்றையும் உள்ளடக்கும் . 

(7 ) " தன்னாட்சி கல்லூரி என்றால் , இப்பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழுவால் 
ஒரு தன்னாட்சி கல்லூரி என பெயர் குறிக்கப்பெற்ற இணைக்கப்பெற்ற கல்லூரி எதுவும் 
எனப் பொருள்படும் ; 

(8 ) “ புலத்தின் தலைவர் என்றால் , இப்பல்கலைக்கழகத்தின் புலம் ஒன்றின் 
தலைவர் எனப் பொருள்படும் ; 

( 9) " கல்லூரி என்றால் , இப்பல்கலைக்கழகத்தால் அமைக்கப்படும் அல்லது 
பேணிவரப்படும் அல்லது அதனால் ஒப்புதல் அளிக்கப்பெற்றுள்ள அல்லது அத்துடன் 
இணைக்கப்பட்டுள்ள மற்றும் இப்பல்கலைக்கழகத்தின் பட்டங்கள் , பட்டயங்கள் அல்லது பிற 
கல்வி சிறப்புகளுக்கான தேர்வுகளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான பொறியியல் 
தொழில்நுட்பம் மற்றும் அது தொடர்பான அறிவியல்களில் குறித்த கால படிப்புப் 
பிரிவுகளுக்கு அல்லது பயிற்சிக்கு வகை செய்கின்றதுமான கல்லூரி ஒன்று அல்லது 
நிறுவனம் ஒன்று எனப் பொருள்படும் . 

( 10 ) “ உறுப்பமை கல்லூரி அல்லது பல்கலைக்கழக கல்லூரி என்றால் , பட்டங்கள் , 
பட்டயங்கள் அல்லது பிற கல்வி சிறப்புகளுக்கான தேர்வுகளுக்கு மாணவர்களை 
அனுப்புவதற்காக பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் அது தொடர்பான அறிவியலில் 
குறித்தகால படிப்பு பிரிவு அல்லது பயிற்சி எதனையும் வழங்குவதற்காக 
இப்பல்கலைக்கழகத்தால் நிறுவப்படும் அல்லது பேணிவரப்படும் கல்லூரி ஒன்று எனப் 
பொருள்படும் ; 

( 11) " இயக்குநர் " என்றால் , வகுத்துரைக்கப்படக் கூடியவாறான ஆராய்ச்சி மற்றும் 
வளர்ச்சி தலைவர் அல்லது மேற்படிப்பு மையம் ஒவ்வொன்றின் தலைவர் எனப் பொருள்படும் ; 

(12 ) புலம் " என்றால் , பல்கலைக்கழகத்தின் புலம் எனப் பொருள்படும் ; 
( 13) " அரசு " என்றால் , மாநில அரசு எனப் பொருள்படும் ; 

( 14 ) “மாணவர் விடுதி ” என்றால் , இந்த சட்டத்தின் வகைமுறைகளுக்கிணங்க 
இப்பல்கலைக்கழகத்தால் பேணி வரப்பெறும் அல்லது ஏற்பிசை அளிக்கப்பெற்றுள்ள , 
இப்பல்கலைக் கழகத்தின் மாணவர்கள் தங்கியிருப்பதற்கான ஓரிடம் என்று பொருள் 
பெறுவதோடு , இந்தச் சட்டத்தின்படி இப்பல்கலைக்கழகத்தால் ஏற்பிசைவு அளிக்கப் 
பெற்றிருப்பதாக கொள்ளப்பெறும் மாணவர் விடுதியொன்றையும் உள்ளடக்கும் ; 

(15 ) “ வகுத்துரைக்கப்பட்ட " என்றால் , இந்த நிலை விதிகளாலோ , துணைமுறை 
விதிகளாலோ , ஒழுங்குமுறை விதிகளாலோ வகுத்துரைக்கப்பட்ட எனப் பொருள்படும் ; 

( 16 ) “ முதல்வர் ” என்றால் , இணைக்கப்பட்ட கல்லூரியொன்றின் தலைவர் எனப் 
பொருள்படும் ; 

( 17 ) " பதிவு செய்யப்பட்ட பட்டதாரி என்றால் , இந்தச் சட்டத்தின்படி பதிவு 
செய்யப்பட்ட பட்டதாரி ஒருவர் எனப் பொருள்படும் ; 

( 18 ) “ நிலை விதிகள் , "துணைமுறை விதிகள் ” மற்றும் “ ஒழுங்குமுறை விதிகள் " 
என்பவை , இந்த சட்டத்தின்படி செய்யப் பெற்றுள்ள அல்லது தொடர்ந்து செயலாற்றல் 
பெற்றிருக்குமாறு செய்யப்பெற்றுள்ள , முறையே இப்பல்கலைக்கழகத்தின் நிலை விதிகள் , 
துணைமுறை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகள் எனப் பொருள்படும் ; 


IULL 


னப 


21 


( 19 ) " ஆசிரியர்கள் என்றால் , ஆசிரியர்களென நிலை விதிகளால் 
விளம்பப்படக்கூடிய பல்கலைக்கழகத் துறைகளில் , கல்லூரிகளில் அல்லது 
ஆய்வுக்கூடங்களில் இணைக்கப் பெற்ற அல்லது ஒப்புதல் அளிக்கப் பெற்ற கல்லூரிகளில் 
அல்லது மாணவர் விடுதிகளில் கல்வி கற்பிக்கின்ற உதவிப் பேராசிரியர்கள் , இணைப் 
பேராசிரியர்கள் , பேராசிரியர்கள் , இயக்குநர்கள் மற்றும் கல்வி கற்பிக்கின்ற பிற நபர்கள் 
எனவும் நூலகர்கள் மற்றும் அதுபோன்ற பிற நபர்கள் எனவும் பொருள்படும் ; 

( 20 ) “ பல்கலைக்கழக ஆசிரியர்கள் என்றால் , இப்பல்கலைக்கழகத்தின் சார்பாக 
கல்வி கற்பிப்பதற்காக , பல்கலைக்கழகத்தால் நியமிக்கப் பெற்றுள்ளவர்கள் என்று 
பொருள்படும் ; 

(21 ) " பல்கலைக் கழகம் என்றால் , 3 - ஆம் பிரிவின்படி நிறுவப்பட்ட சென்னை 
அண்ணா தொழில்நுட்பப் பல்கலைக்கழகம் எனப் பொருள்படும் ; 

( 22 ) " பல்கலைக்கழகப் பரப்பிடம் " என்றால் தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள 
சென்னை , காஞ்சிபுரம் , திருவள்ளூர் , வேலூர் , திருவண்ணாமலை , விழுப்புரம் ஆகிய 
மாவட்டங்களை உள்ளடக்கிய பரப்பிடம் எனப் பொருள்படும் ; 

(23 ) “ பல்கலைக் கழக மையம் " என்றால் , உயர்கல்வி கற்பிப்பதிலும் , ஆராய்ச்சிப் 
பணியிலும் ஈடுபடுத்திக் கொள்வதற்குத் தகுதி வாய்ந்த ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 
துறைகளை அல்லது கல்லூரிகளைக் கொண்டிருக்கிற பல்கலைக்கழகப் பரப்பிடத்திற்குள் 
அமைந்த பரப்பிடம் எதுவும் எனப் பொருள்படும் ; 

( 24 ) " பல்கலைக்கழக ஆய்வுக்கூடம் ” என்றால் , இப்பல்கலைக்கழத்தால் நிறுவப் 
பெற்றதாயினும் இல்லாவிடினும் அதனால் பேணிவரப்படுவதும் , ஆராய்ச்சிப் பணியை 
செய்துவருவதற்காகவும் அதனை மேம்படுத்துவதற்காகவும்மென்று கருதப் 
பெற்றுள்ளதுமான ஓர் ஆய்வுக்கூடம் எனப் பொருள்படும் ; 

( 25 ) " பல்கலைக்கழக உதவிப் பேராசிரியர் " " பல்கலைக்கழக இணைப் 
பேராசிரியர் " அல்லது " பல்கலைக்கழக பேராசிரியர் என்றால் , பல்கலைக்கழகத் 
துறைகளில் , கல்லூரிகளில் மற்றும் மையங்களில் இப்பல்கலைக்கழகத்தால் 
அத்தகையவராக நியமிக்கப் பெற்றுள்ள அல்லது நியமிக்கப்பட்டிருப்பதாக கொள்ளப்பட்ட , 
முறையே உதவிப் பேராசிரியர் , இணைப் பேராசிரியர் அல்லது பேராசிரியர் ஒருவர் எனப் 
பொருள்படும் ; 

( 26 ) " பல்கலைக்கழக நூலகம் " என்றால் , இப்பல்கலைக் கழகத்தால் , 
நிறுவப்பெற்றதாயினும் இல்லாவிடினும் , அதனால் பேணி வரப்பெறும் ஒரு நூலகம் என்று 
பொருள்படும் . 


அத்தியாயம் || 


பல்கலைக்கழகம் . 
3 . (1 ) " சென்னை , அண்ணா தொழில்நுட்பப் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் பல்கலைக்கழகம் . 
பல்கலைக்கழகமொன்று அமைக்கப்படுதல் வேண்டும் . 

(2 ) இப்பல்கலைக்கழகம் , ஒரு கூட்டமைப்பாக இருத்தல் வேண்டும் என்பதோடு , 
நிலையான தொடர்பாட்டு உரிமையையும் தனித்த ஓர் இலச்சினையையும் பெற்றிருத்தலும் 
வேண்டும் ; மேலும் மேற்சொன்ன பெயரில் தான் வழக்கிடுதலும் , வழக்கிடப்படுதலும் 
வேண்டும் . 

( 3 ) இப்பல்கலைக்கழகத்தின் தலைமையகம் , சென்னை மாநகராட்சியின் 
எல்லைகளுக்குள்ளோ அத்தகைய எல்லைகளைச் சுற்றியுள்ள இருபத்தைந்து கிலோ மீட்டர் 
சுற்றளவிற்குள் உள்ள இடம் எதிலுமோ அமைந்திருக்கும் . 

4 . இப்பல்கலைக்கழகம் பின்வரும் அதிகாரங்களையும் , அலுவல்களையும் பல்கலைக் 
நோக்கங்களையும் பெற்றிருக்கும் , அவையாவன: 

கழகத்தின் 
அதிகாரங்களும் 
அலுவல்களும் 
நோக்கங்களும் . 


22 


(1) கற்பித்தல் , பயிற்சியளித்தல் , ஆராய்ச்சி செய்தல் மேம்பாடு மற்றும் விரிவாக்கம் 
மூலமாகவும் பல்கலைக்கழகம் தக்கதெனக் கருதுகிற , அத்தகைய பிற முறைகளிலும் 
பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்பான அறிவியல்களில் உயர்கல்விக்கான 
வசதிகளை வழங்குவதற்கு மற்றும் வாய்ப்புகளை அளிப்பதற்கும் : 

( 2 ) பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்பான அறிவியல்களில் 
ஆராய்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மற்றும் அறிவைப் பரப்புவதற்கும் ; 

( 3 ) பொறியியலும் , தொழில்நுட்பத்திலும் அது தொடர்பான அறிவியல்களிலும் 
பட்டங்கள் , விருதுகள் , பட்டயங்கள் , பிற கல்விச் சிறப்புகள் ஆகியவற்றை நிறுவுவது ; 

(4 ) தேர்வுகள் வைத்து பட்டங்கள் , விருதுகள் , பட்டயங்கள் , பிற கல்விச் சிறப்புகள் 
ஆகியவற்றை , 

( a ) பல்கலைக் கழக கல்லூரி ஒன்றிலோ அல்லது ஆய்வுக் கூடம் ஒன்றிலோ 
அல்லது இணைக்கப்பெற்ற அல்லது ஒப்புதல் அளிக்கப்பெற்ற கல்லூரி ஒன்றிலோ, ஒப்புதல் 
அளிக்கப்பெற்ற குறித்த கால படிப்புப் பிரிவைத் தொடர வேண்டியதில்லை என நிலை 
விதிகளால் வகுத்துரைக்கப்பட்ட முறையில் விலக்களிக்கப்பட்டிருந்தாலொழிய , அத்தகைய 
குறித்த கால படிப்புப் பிரிவை தொடர்ந்துள்ளதோடு , இப்பல்கலைக்கழகத்தின் 
வகுத்துரைக்கப்பட்ட தேர்வுகளில் தேறியும் உள்ள நபர்களுக்கு வழங்குவது ; அல்லது 

(b ) பல்கலைக்கழகத்திலோ வகுத்துரைக்கப்பட்ட வரைக்கட்டுகளின்படி , 
பல்கலைக்கழகத்தால் ஏற்பளிக்கப்பட்ட வேறுபிற மையம் அல்லது நிறுவனம் எதிலுமோ 
ஆராய்ச்சியைத் தொடர்ந்து நடத்தியுள்ளவர்களுக்கு வழங்குவது ; 

(5 ) தன்னாட்சிக் கல்லூரியொன்றில் , ஒப்புதல் அளிக்கப் பெற்ற குறித்த கால 
படிப்புப் பிரிவை தொடர்ந்துள்ளவர்களுக்குப் பட்டங்கள் , விருதுகள் , பட்டயங்கள் , பிற 
கல்விச் சிறப்புகள் ஆகியவற்றை வழங்குவது ; 

(6 ) இப்பல்கலைக்கழக பரப்பிடத்திற்குள் தங்கியிருப்பவரானாலும் 
அவ்வாறில்லையாயினும் , அஞ்சல் வழிக் கல்வியின் மூலம் ஒப்புதல் அளிக்கப்பட்ட குறித்த 
கால படிப்புப் பிரிவு ஒன்றை தொடர்ந்துள்ளவர்களுக்கு தேர்வுகள் வைத்துப் பட்டங்கள் , 
விருதுகள் , பட்டயங்கள் , பிற கல்விச் சிறப்புகள் ஆகியவற்றை வழங்குவதும் 
வகுத்துரைக்கப்பட்ட வரைக்கட்டுக்களின்படி , இப்பல்கலைக்கழக பரப்பிடத்திற்கு 
தங்கியிருப்பவர்களல்லாதவர்களுக்கு அத்தகைய விரிவுரைகளுக்கும் கல்வியளிப்பிற்கும் 
வகை செய்வதும் ; 

(7 ) வகுத்துரைக்கப்பட்ட வரைக்கட்டுகளின்படி , மதிப்புறு பட்டங்களையோ அல்லது 
பிற கல்விச் சிறப்புகளையோ வழங்குவது ; 

(8 ) இப்பல்கலைக்கழகத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான 
ஆராய்ச்சி நிலையங்கள் , பல்கலைக்கழக கல்லூரிகள் மையங்கள் மற்றும் ஆய்வுக்கூடங்கள் , 
நூலகங்கள் , அருங்காட்சியகங்கள் மற்றும் பிற கல்வி நிலையங்கள் ஆகியவற்றை 
நிறுவுதலும் , பேணுதலும் , மேலாண்மை செய்தலும் ; 

( 9 ) வகுத்துரைக்கப்பட்ட வரைக்கட்டுக்களின்படி , கல்லூரிகளை , 
பல்கலைக்கழகத்தில் இணைத்தல் மற்றும் அத்தகைய இணைப்பை விலக்கிக் கொள்ளுதல் ; 

( 10 ) வகுத்துரைக்கப்பட்ட , வரைக்கட்டுகளின்படி இப்பல்கலைக்கழகத்தின் 
விருதுகள் மற்றும் பட்டயங்களுக்கான தேர்வுகளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான 
குறித்தகால படிப்புப் பிரிவுகளுக்கு வகை செய்கின்ற கல்லூரிகளுக்கு ஒப்புதல் அளிப்பதும் 
அவ்வாறு அளிக்கப்பெற்ற ஒப்புதலை விலக்கிக் கொள்ளுவதும் ; 

( 11 ) வகுத்துரைக்கப்பட்ட முறையிலும் வரைக்கட்டுகளின் படியும் கல்லூரி 
எதனையும் தன்னாட்சிக் கல்லூரியென பெயரிட்டுக் குறிப்பிடுவதும் அவ்வாறு 
குறிப்பிடப்பட்டதை நீக்கிக் கொள்வதும் ; 

(12 ) உதவி பேராசிரியர் பதவிகள் , இணைப் பேராசிரியர் பதவிகள் , பேராசிரியர் 
பதவிகள் மற்றும் இப்பல்கலைக்கழகத்திற்குத் தேவைப்படும் பிற ஆசிரியர் பதவிகள் 
ஆகியவற்றை ஏற்படுத்துவதும் , அத்தகைய உதவி பேராசிரியர் பதவிகள் , இணைப் 
பேராசிரியர் பதவிகள் , பேராசிரியர் பதவிகள் மற்றும் பிற ஆசிரியர் பதவிகள் ஆகியவற்றுக்கு 
நபர்களை நியமிப்பதும் ; 


23 


( 13 ) நிலை விதிகளுக்கிணங்க பட்டதாரி உதவித் தொகைகள் , பயண உதவித் 
தொகைகள் , படிப்புதவித் தொகைகள் , மாணவ உதவித் தொகைகள் , உதவிச் சம்பளங்கள் , 
ஆதரவுப் படித்தொகைகள் , பதக்கங்கள் , பரிசுகள் ஆகியவற்றை ஏற்படுத்துவதும் 
வழங்குவதும் ; 

( 14 ) பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுக்கான விடுதிகளையும் 
பல்கலைக்கழகத்தின் பணியாளர்களுக்கான குடியிருப்பிடத்தையும் அமைத்தல் மற்றும் 
பேணிவருதல் அல்லது ஏற்பிசைவு அளித்தலும் , மற்றும் அத்தகைய ஏற்பிசைவினை 
விலக்கிக் கொள்ளுதலும் ; 

( 15 ) மாணவர்களின் உடல் நலன் , பொதுநலன் , ஒழுங்கு முறை நடத்தை 
ஆகியவற்றை எய்தும் வகையில் பல்கலைக்கழகத்துறைகளில் மாணவர்களின் மீது கட்டுப் 
பாட்டதிகாரம் செலுத்தி வருவதும் ; 

( 16 ) இப்பல்கலைக்கழகத்தின் நிலைக்கொடைகளையும் பிற சொத்துக்களையும் 
மற்றும் நிதியங்களையும் வைத்து நிர்வகித்து வருவதும் ; 

( 17 ) இப்பல்கலைக்கழகத்தின் நோக்கங்களுக்காக இப்பல்கலைக்கழகத்தின் 
சொத்துப் பிணையத்தின் மீது , அரசின் ஒப்புதல் அளிப்புடன் , பணத்தைக் கடன் 
வாங்குவதும் ; 

( 18 ) கட்டணங்களை நிருணயிப்பதும் , வகுத்துரைக்கப் படக்கூடிய கட்டணங்களை 
கோரிப் பெறுவதும் ; 

(19 ) தேசிய மாணவர் படையின் ( NCC ) பேணுகைக்காக இப்பல்கலைக்கழகத்து 
நிதியங்களிலிருந்து மானியங்களை அளிப்பதும் ; 

(20) பல்கலைக்கழக விரிவாக்கக் குழு ஒன்றை அமைத்துப் பேணி வருவது ; 
( 21) ( a ) வெளியீட்டுப் பிரிவொன்றை ; 

( b ) வேலைவாய்ப்புப் பிரிவொன்றை ; 


( c ) மாணவர் சங்கங்களை ; 


( d ) பல்கலைக்கழக உடற்பயிற்சி குழுக்களை; மற்றும் 

( e) அவை போன்ற பிற சங்கங்களை அமைத்து அவற்றின் பேணுகைக்காக 
நிதியங்களுக்கு வகை செய்வது ; 

( 22 ) இப்பல்கலைக்கழக பரப்பிடத்திற்குள் உள்ள கல்லூரிகள் ஆய்வுக் கூடங்கள் , 
கல்வி நிலையங்கள் ஆகியவற்றிற்கிடையே ஒத்துழைப்பை வளர்ப்பதும் , இப் 
பல்கலைக்கழகம் தீர்மானிக்கக்கூடிய முறையிலும் நோக்கங்களுக்காகவும் பிற பல்கலைக் 
கழகங்களுடனும் பிற அதிகார அமைப்புகளுடனும் ஒத்துழைப்பதும் ; மற்றும் 

( 23 ) தேவைப்படும் கால இடைவெளிகளில் கல்லூரிகளின் மதிப்பீடுகளையோ 
அல்லது ஆய்வுகளையோ செய்தலும் மற்றும் கல்லூரிகளின் கல்விச் சிறப்பினை மேம்படுத்த 
வகுத்துரைக்கப்பட்டவாறான தக்க நடவடிக்கையை எடுப்பதும் ; 

(24 ) உயர்வான கல்விச் சிறப்பினை எய்துவதற்காக கட்டுப்பாட்டு அமைப்பு 
முறையை வகுத்துரைப்பதன் பொருட்டு இணைக்கப்பட்ட கல்லூரிகளை கல்வி முறையில் 
கண்காணிப்பதும் : மற்றும் 

(25 ) பொதுவாக , இப்பல்கலைக்கழகத்தின் நோக்கங்களை மேம்படுத்துவதற்கு 
தேவையாயிருக்கக் கூடிய அல்லது விரும்பத்தக்கதாக இருக்கக்கூடிய பிற செயல்கள் 
அனைத்தையும் செய்வது அல்லது நடவடிக்கைகள் அனைத்தையும் எடுப்பது ; 


24 


பொறியியல் 

5 . (1) சென்னையில் உள்ள அண்ணா தொழில்நுட்பப் பல்கலைக்கழகம் தவிர , 
கல்லூரிகள் 

தமிழ்நாடு மாநிலத்தில் பிற பல்கலைக்கழகம் எதனுடனும் , இப்பல்கலைக்கழகப் 
பிற பல்கலைக் 

பரப்பிடத்திற்குள்ளாக பொறியியல் , தொழில்நுட்பம் மற்றும் அது தொடர்பான பிற 
கழகம் 
எதனுடனும் 

அறிவியல்களில் படிப்புப் பிரிவுகளையோ அல்லது பயிற்சியையோ வழங்குகிற கல்லூரி 
இணைக்கப் எதுவும் இணைக்கப்படுதல் கூடாது ; 
பெறுதல் 
ஆகாது 
என்பதும் 
கல்வி 
நிலையங்களுக்கு 
பல்கலைக்கழ 
கத்தால் 
ஏற்பிசைவளிக்கப் 
பெறுதலும் . 

( 2 ) தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள பிற பல்கலைக்கழகம் எதனுடனும் 
இணைக்கப்பட்டுள்ள அல்லது அதனோடு தொடர்புடைய அல்லது அதனால் பேணி 
வரப்படும் கல்லூரி எதுவும் அரசின் மற்றும் தொடர்புடைய மேற்சொன்ன பிற பல்கலைக் 
கழகத்தின் முந்திய ஒப்புதலளிப்புடனல்லாமல் , எந்த நோக்கத்திற்காகவும் 

இப்பல்கலைக்கழகத்தால் ஏற்பிசைவு அளிக்கப்படுதலாகாது . 
பல்கலைக் 

6 . (1) இந்தச் சட்டத்தின் மற்றும் நிலை விதிகளின் வகைமுறைகளுக்குட்பட்டு 
கழகத்திற்கு இப்பல்கலைக்கழகமானது அனைத்து நபர்களுக்கும் பொதுவானதாக இருத்தல் வேண்டும் ; 
மாணவர்களைச் 
சேர்த்துக் 

(2 ) (1) ஆம் உட்பிரிவில் அடங்கியுள்ள எதுவும் - 
கொள்ளுதல் . 

(a ) வகுத்துரைக்கப்பட்ட கல்வித் தகுதியை அல்லது தரத்தைப் பெற்றிருக்காத 
நபர் எவரையும் படிப்புப் பிரிவு எதிலும் சேர்க்குமாறு ; 

(b) பட்டம் , பட்டயம் , அல்லது பிற கல்விச் சிறப்புகள் வழங்கத் தேவையான 
குறைந்த அளவு தரத்திற்கும் கீழே கல்விப் பதிவைப் பெற்றுள்ள எம்மாணவரையும் 
பல்கலைக்கழக பட்டியலில் வைத்திருக்குமாறு ; அல்லது 

( C) பல்கலைக்கழகத்தின் நலனுக்கு அல்லது பிற மாணவர்கள் மற்றும் 
ஆசிரியர்களின் உரிமைகளுக்கும் சிறப்புரிமைகளுக்கும் ஊறுவிளைவிக்கும் விதத்தில் 
நடந்து கொள்ளும் நபர் எவரையும் சேர்க்குமாறு அல்லது மாணவர் எவரையும் 
வைத்திருக்குமாறு ; 

பல்கலைக்கழகத்தைக் கோருதல் கூடாது . 
மேற்பார்வை 

7 . (1) அரசானது , தாம் பணிக்கக் கூடியவரால் அல்லது பணிக்கக் கூடியவர்களால் , 
அதிகாரம் . இப்பல்கலைக் கழகத்தை அதன் கட்டடங்களை , ஆய்வுக் கூடங்களை , நூலகங்களை , 

அருங்காட்சியகங்களை , பட்டறைகளை மற்றும் தளவாடங்களையும் ; மற்றும் 
இப்பல்கலைக்கழகத்தால் பேணி வரப்படுகின்ற , ஏற்பிசைவு அளிக்கப்பட்டுள்ள அல்லது 
ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள அல்லது அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள கல்வி நிலையம் 
ஏதொன்றையும் , மேலும் இப்பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும் அல்லது செய்யப்படும் 
தேர்வுகள் கல்வி கற்பித்தல் , பிற பணிகள் ஆகியவற்றையும் , ஆய்வு அல்லது விசாரணை 
செய்ய ஆவன செய்வதற்கும் , இப்பல்கலைக்கழகம் தொடர்புடைய பொருட்பாடு எதனையும் 
பொறுத்து விசாரணை ஒன்று செய்யப்படுமாறு ஆவன செய்வதற்கான அதிகாரம் 
பெற்றிருத்தல் வேண்டும் . 

(2 ) அரசு அவ்வாறு ஆய்வு செய்ய அல்லது விசாரணை செய்ய ஆவன 
செய்வதற்கான தனது எண்ணம் குறித்து ஒவ்வொரு நேர்விலும் , இப்பல்கலைக்கழகத்திற்கு 
அறிவிப்பு கொடுத்தல் வேண்டும் ; மற்றும் இப்பல்கலைக்கழகம் அதில் தன்தரப்பை 
எடுத்துரைப்பதற்கு உரிமைத் தகுதியுடையதாக இருக்கும் . 

( 3 ) அரசு , அத்தகைய ஆய்வு அல்லது விசாரணையின் முடிவுகள் குறித்து தமது 
கருத்துக்களை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவித்தல் வேண்டும் என்பதுடன் , அதன் 
பேரிலான பல்கலைக்கழகத்தின் கருத்தை கண்டறிந்த பின்பு , எடுக்கப்பட வேண்டிய 
நடவடிக்கை என்னவென்பது குறித்து இப்பல்கலைக் கழகத்திற்கு ஆலோசனை கூறலாம் ; 
மேலும் , அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான காலவரம்பொன்றையும் 
நிர்ணயிக்கலாம் . 


25 


(4 ) பல்கலைக்கழகம் அத்தகைய ஆய்வு அல்லது விசாரணையின் முடிவுகளின் 
மீது அல்லது அரசினால் வழங்கப்பட்ட ஆலோசனையின் பேரில் எடுக்கக் கருதியுள்ள 
அல்லது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை ஏதேனுமிருப்பின் , அது குறித்து அவ்வாறு 
நிர்ணயிக்கப்பட்ட கால அளவுக்குள்ளாக அரசுக்கு அறிக்கை கொடுத்தல் வேண்டும் . 
அத்தகைய அறிக்கையானது அரசு பணிக்கக் கூடிய அத்தகைய காலத்திற்குள் 
அனுப்பப்படுதல் வேண்டும் . 

(5 ) நியாயமான காலத்திற்குள்ளாக பல்கலைக்கழகமானது , அரசு நிறைவேறும்படி 
நடவடிக்கை எதனையும் எடுக்காதவிடத்து , அரசானது , பல்கலைக்கழகத்தால் 
கொடுக்கப்பட்ட விளக்கம் எதனையுமோ அல்லது செய்யப்பட்ட முறையீடு எதனையுமோ 
பரிசீலனை செய்ததற்குப் பின்னர் , தக்கதென கருதக்கூடிய அத்தகைய 
பணிப்பாணைகளைப் பிறப்பிக்கலாம் ; மற்றும் பல்கலைக்கழகமானது அத்தகைய 
பணிப்பாணைகளுக்கு இணங்கி நடத்தல் வேண்டும் . பல்கலைக்கழகமானது இது குறித்து 
அரசினால் நிர்ணயிக்கப்படக்கூடிய அத்தகைய காலத்திற்குள்ளாக அத்தகைய 
பணிப்பாணைகளுக்கு இணங்கி நடக்காத நேரத்தில் , அரசானது அத்தகைய 
பணிப்பாணைகளுக்கு இணங்கி நடப்பதற்கு நபர் எவரையுமோ அல்லது அமைப்பு 
எதையுமோ நியமிக்கவும் அதற்கான செலவுகளுக்காக தேவைப்படக்கூடிய அத்தகைய 
ஆணைகளைச் செய்யவும் அதிகாரம் பெற்றிருத்தல் வேண்டும் . 


அத்தியாயம் - III 


பல்கலைக்கழகத்தின் அலுவலர்கள் 
8 . இப்பல்கலைக்கழகம் பின்வரும் அலுவலர்களை கொண்டிருக்கும் , பல்கலைக்கழகத்தின் 
அவர்களானவர் : 

அலுவலர்கள் . 


(1 ) வேந்தர் ; 
(2) இணைவேந்தர்; 
( 3 ) துணைவேந்தர் ; 
( 4 ) இயக்குநர்கள் ; 
( 5 ) புலங்களின் தலைவர்கள் ; 
( 6 ) பதிவாளர் ; 
( 7 ) நிதி அலுவலர் ; 
( 8 ) தேர்வுக் கட்டுப்பாட்டு அலுவலர் ; மற்றும் 

இப்பல்கலைக்கழகத்தின் அலுவலர்களென நிலை விதிகளால் 

விளம்பப்படக்கூடிய பிற நபர்கள் . 
9 . (1 ) தமிழ்நாடு ஆளுநர் , இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பார் . அவர் வேந்தர் . 
தமது பதவியின் காரணத்தால் இப்பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருப்பார் என்பதுடன் , 
இப்பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா எதற்கும் வந்திருக்கும்போது அதற்கு தலைமை 
வகித்தலும் , பட்டங்கள் , விருதுகள் , பட்டயங்கள் அல்லது பிற கல்விச் சிறப்புக்களை 
அவற்றைப் பெறுவதற்கு உரிமையுடையவர்களுக்கு வழங்குவார் . 

(2 ) அதிகார அமைப்புகளுக்கு நபர்களைப் பெயர் குறித்து நியமிப்பதற்கான 
அதிகாரம் வேந்தருக்கு வழங்கப்பட்டிருக்கிறவிடத்து , வேந்தர் , துணைவேந்தருடன் 
கலந்தாய்வு செய்தும் , தேவையான அளவுக்கும் மற்றபடி போதிய அளவு சார்பாண்மை 
பெற்றிராத பிரிவுகளைச் சேர்ந்தவர்களின் நலன்களுக்கு சார்பாளர்களாக அமையும் 
பொருட்டு அப்பிரிவுகளைச் சேர்ந்தவர்களைப் பெயர் குறித்து நியமிப்பார் . 

( 3 ) வேந்தர் , தாமே முற்பட்டோ , அல்லது விண்ணப்பத்தின் மீதோ நடவடிக்கைகள் 
எவற்றையும் பொருத்து , அத்தகைய நடவடிக்கைகளின் முறைமை குறித்தோ , அவற்றில் 
எடுக்கப்பட்ட முடிவு அல்லது பிறப்பிக்கப்பட்ட ஆணை ஏதொன்றின் சீர்மை , சட்டமுறைமை, 
அல்லது பொருத்தமுடைமை குறித்தோ , தெளிவுற உறுதிபடுத்திக்கொள்ளும் பொருட்டு , 
இப்பல்கலைக் கழகத்தின் அலுவலர் எவரின் அல்லது அதிகார அமைப்பு ஏதொன்றின் 


26 


இணைவேந்தர். 


பதிவுக் கட்டினையும் தருவித்து ஆய்வு செய்யலாம் மற்றும் எந்த நேர்விலும் அத்தகைய 
முடிவு அல்லது ஆணை எதுவும் திருத்தியமைக்கப்படவோ , அறவு செய்யப்படவோ , எதிர் 
மாறாகப்படவோ அல்லது மறுபரிசீலனைக்காக திருப்பியனுப்பி வைக்கப்படவோ வேண்டும் 
என்று வேந்தருக்கு தோன்றுமானால் அவர் அதன்படியே ஆணைகளைப் பிறப்பிக்கலாம் : 

முதலாம் வரம்புரை. - ஆனால் , இந்தப் பிரிவின் படியான அதிகாரங்கள் செலுத்தப் 
படுவதற்காக வேந்தரிடம் செய்துகொள்ளப்படும் ஒவ்வொரு விண்ணப்பமும் , அந்த 
விண்ணப்பம் தொடர்புடையதாகவிருக்கிற நடவடிக்கை , முடிவு அல்லது ஆணை எந்தத் 
தேதியில் அவ்விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்கப்பட்டதோ , அந்தத் தேதியிலிருந்து மூன்று 
திங்களுக்குள் செய்து கொள்ளப்படுதல் வேண்டும் : 

இரண்டாம் வரம்புரை - மேலும் , எவரொருவருக்கும் , ஊறு விளைவிக்கத்தக்கதான 
ஆணை , எதுவும் அத்தகைய நபர் தன் முறையீட்டினைச் செய்து கொள்வதற்கான 
வாய்ப்பொன்று அத்தகையவருக்குக் கொடுக்கப்பட்டிருந்தாலன்றி , பிறப்பிக்கப்படுதலாகாது . 

(4 ) நபர் எவருக்கும் , வேந்தரின் முந்தைய ஒப்புதலளிப்பின்றி , 
இப்பல்கலைக்கழகத்தால் மதிப்புறு பட்டம் அல்லது பிற சிறப்பு எதுவும் வழங்கப்படுதலாகாது . 

(5 ) வேந்தர் , இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளாலோ அல்லது அதனை 
அடியொற்றியோ , தமக்கு வழங்கப்படக்கூடிய அதிகாரங்களைச் செலுத்தி வருவார் , மற்றும் 
பிற கடமைகளைப் புரிந்து வருவார் . 

10 . (1 ) தொழில்நுட்பக் கல்வித்துறைப் பொறுப்பில் கொண்டுள்ள அமைச்சர் , 
இப்பல்கலைக் கழகத்தின் இணை வேந்தராக இருந்து வருவார் . 

(2 ) இணை வேந்தர் , இந்தச் சட்டத்தின் மூலமாக அல்லது அதன்படி தமக்கு 
வழங்கப்படக் கூடிய பிற அதிகாரங்களை செலுத்தி வருவார் ; மற்றும் பிற கடமைகளைப் 
புரிந்து வருவார் . 

( 3 ) வேந்தர் இல்லாது இருக்கும் போது அல்லது வேந்தர் செயற்பட இயலாது 
இருக்கும்போது இணைவேந்தர் , வேந்தரின் அனைத்து அதிகாரங்களையும் செலுத்தி 
அனைத்து கடமைகளையும் ஆற்றுதல் வேண்டும் . 

11 . (1) துணை வேந்தரின் ஒவ்வொரு நியமனமும் , (2) - ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்படும் 
குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட மூன்று பெயர்களைக் கொண்ட பெயர் பட்டியல் 
ஒன்றிலிருந்து வேந்தரால் செய்யப்படும் மற்றும் அத்தகைய பெயர் பட்டியலில் மேற்சொன்ன 
குழுவின் உறுப்பினர் எவருடைய பெயரும் அடங்கியிருத்தல் ஆகாது : 

வரம்புரை . - ஆனால் அக்குழுவினால் அவ்வாறு பரிந்துரை செய்யப்பட்ட 
பெயர்ப்பட்டியலில் உள்ள நபர்களில் எவரொருவருக்கும் வேந்தரானவர் ஒப்புதல் 
அளிக்கவில்லையாயின் , (2) - ஆம் உட்பிரிவிற்கிணங்கிய வகையில் மூன்று பெயர்களைக் 
கொண்ட புதிய பெயர்ப் பட்டியலை கொடுப்பதற்கு அவர் மற்றொரு குழுவினை 
அமைத்துருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் மற்றும் அவர் புதிய பெயர்ப்பட்டியலில் 
பெயர்க்குறிப்பிட்டுள்ள நபர்களில் எவரொருவரையும் துணைவேந்தராக நியமிப்பார் . 

(2) . (1) - ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக அக்குழுவானது , மூவரைக் 
கொண்டிருக்கும் ; அவர்களில் ஒருவர் வேந்தரால் பெயர் குறித்து நியமனம் செய்யப்படுதலும் , 
ஒருவர் அரசால் பெயர் குறித்து நியமனம் செய்யப்படுதலும் மேலும் ஒருவர் 
ஆட்சிக்குழுவால் பெயர் குறித்து நியமனம் செய்யப்படுதலும் வேண்டும் . 

முதலாம் வரம்புரை - ஆனால் , நபர் எவரும் , அவர் , நீதி , நிருவாகம் , கல்வி அல்லது 
தொழில்துறையில் புகழ்வாய்ந்தவராக இருக்கிறார் என்றால் அன்றி குழுவிற்கு பெயர் 
குறித்து நியமிக்கப்படுதல் ஆகாது : 

இரண்டாம் வரம்புரை. - மேலும் , அவ்வாறு பெயர் குறித்து நியமனம் செய்யப்பட்ட 
நபர் எவரும் இப்பல்கலைக் கழகத்தின் அதிகார அமைப்புகள் ஏதொன்றின் உறுப்பினர் 
ஒருவராக இருத்தலாகாது . 

( 3 ) துணைவேந்தர் மூன்றாண்டு கால அளவுக்குப் பதவி வகிப்பார் . 
மேற்கொண்டும் மற்றொரு மூன்றாண்டுக் கால அளவுக்கு மறு நியமனம் பெற உரிமைத் 
தகுதியுடையவர் ஆவார் : 


துணைவேந்தர் . 


27 


முதலாம் வரம்புரை .- ஆனால் , 

(a ) வேந்தர் ஆனவர் , பதவிக் காலம் முடிவடைந்துள்ள துணை வேந்தர் ஒருவரை 
பணிப்பாணையில் குறித்துரைக்கப்படக்கூடிய மொத்தமாக ஓராண்டுக் கால அளவு 
ஒன்றுக்கு மேற்படாத அளவில் அத்தகைய கால அளவிற்குப் பதவியில் தொடர்ந்து 
இருக்குமாறு பணிக்கலாம் . 

(b ) துணை வேந்தர் , வேந்தருக்கு முகவரியிட்டு தாம் கையொப்பமிட்டு எழுத்து 
வாயிலாகவும் இரண்டு திங்கள் கால அறிவிப்பு கொடுத்தற்குப் பின்பும் பதவியை விட்டு 
விலகலாம் . 

இரண்டாம் வரம்புரை. - மேலும் துணைவேந்தராக நியமிக்கப் பெற்ற ஒருவர் 
தம்முடைய பதவிகாலத்தின் போதோ அதன் நீட்டிப்பு எதனின் போதுமோ அறுபத்தைந்து 
வயதினை அவர் நிறைவெய்துவாரானால் , பதவியிலிருந்து ஓய்வு பெறுதல் வேண்டும் . 

( 4 ) துணைவேந்தரின் பதவியில் தற்காலிக காலியிடம் ஏதேனும் ஏற்படும்போது 
அல்லது அத் துணைவேந்தர் நோய் , பணிக்கு வராமை என்ற காரணத்தாலோ அல்லது 
ஏதேனும் பிற காரணத்தாலோ , தம்முடைய பதவியின் அதிகாரங்களை செலுத்தி வரவும் , 
கடமைகளைப் புரிந்து வரவும் , இயலாதிருப்பாரானால் , ஆட்சிக் குழுவானது 
துணைவேந்தரின் அதிகாரங்களைச் செலுத்திவருவதற்கும் , கடமைகளைப் 
புரிந்துவருவதற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்கிறவரையில் இப்பல்கலைக்கழகத்தின் 
மிக்க முதுநிலைப் பேராசிரியர் , துணைவேந்தரின் அதிகாரங்களை செலுத்தி வருதலும் 
கடமைகளைப் புரிந்து வருதலும் வேண்டும் . 

(5 ) (i ) உயர்நீதிமன்ற நீதிபதியொருவராக ; அல்லது ( ii) அரசுத் தலைமைச் 
செயலாளரின் படிநிலைக்குக் குறையாத அரசின் அலுவலரொருவராக அல்லது ( iii ) 
தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள பல்கலைக்கழகம் ஏதொன்றின் துணைவேந்தரொருவராக 
இருக்கிற அல்லது இருந்து வருகிற அத்தகைய நபரால் , அரசினால் அவர் 
நியமிக்கப்படக்கூடியவாறான நிலையில் , நடத்தப்பட வேண்டிய உரிய முறையிலான 
விசாரணையானது அரசினால் ஆணை இடப்பட்டு , அதில் அத்தகைய துணைவேந்தரின் 
பதவியிலிருந்து அகற்றப்படுவதற்கு எதிராகத் தமது முறையீட்டைச் செய்துகொள்வதற்கு 
வாய்ப்பொன்று அந்தத் துணைவேந்தருக்கு வழங்கப்பட்ட நிலையில் , அந்த விசாரணைக்குப் 
பின்னர் , வேந்தரால் வழங்கப்பட்ட ஆணையொன்றினால் தவிர , இந்தச் சட்டத்தின் 
வகைமுறைகளை நிறைவேற்றுவதில் வேண்டுமென்றே தவறியுள்ளார் அல்லது நிறைவேற்ற 
மறுத்துள்ளார் அல்லது அவர்பால் உற்றமைந்துள்ள அதிகாரங்களைத் தவறாகப் 
பயன்படுத்தியுள்ளார் என்ற காரணத்தினால் துணைவேந்தர் அவர்தம் பதவியிலிருந்து 
அகற்றப்படுதல் கூடாது . 

(6 ) துணைவேந்தர் , இப்பல்கலைக்கழகத்தின் ஒரு முழுநேர அலுவலராக 
இருப்பார் ; மற்றும் அவருடைய ஊதியங்களும் பணிகுறித்த வரையறைகளும் மற்றும் 
வரைக்கட்டுகளும் பின்வருமாறு இருந்துவரும் : 

( a ) துணைவேந்தருக்கு , திங்களொன்றுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் 
சம்பளம் அல்லது அரசால் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படக்கூடிய அத்தகைய உயர்வான 
சம்பளம் கொடுக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவருடைய பதவிக் காலம் முழுவதும் 
அறைகலன்களுடனான குடியிருப்பொன்றை (Furnished Residence ) வாடகை 
செலுத்தமின்றிப் பயன்படுத்துவதற்கு அவர் உரிமைத் தகுதியுடையவராவார் ; மேலும் 
அத்தகைய குடியிருப்பை பேணி வருவது பொறுத்த செலவுப் பொறுப்பு எதுவும் தனிப்பட்டு 
அத்துணைவேந்தரை சார்தல் ஆகாது . அவர் , நிலை விதிகளில் வகை செய்யக் கூடிய 
அத்தகைய பிற இடை ஆதாயம் ( Perquisites) பெற உரிமையுடையவராவார் . 

(b ) துணைவேந்தர் , அவ்வப்போது வேந்தரின் ஒப்புதலளிப்புடன் , 
ஆட்சிக்குழுவால் தீர்மானிக்கப்படக்கூடிய பணிமுடிவுநிலை நன்மைகளுக்கும் 
படித்தொகைகளுக்கும் உரிமைத் தகுதியுடையவராவார் : 
வரம்புரை : - ஆனால் , 

(1) இப்பல்கலைக் கழகத்தின் ; அல்லது 

(ii ) வேறேதேனும் பல்கலைக்கழகத்தின் அல்லது பல்கலைக்கழகம் எதனாலும் 
பேணிவரப் பெறும் அல்லது அதனோடு இணைக்கப் பெற்றுள்ள கல்லூரி அல்லது கல்வி 


28 


நிலையத்தின் பணியாளர் ஒருவர் , துணைவேந்தராக நியமிக்கப்படுமிடத்து , அவர் 
தொகையளிப்புச் செய்பவராக உள்ள வருங்கால வைப்பு நிதியத்திற்கு தொடர்ந்து 
தொகையளிக்க அவர் அனுமதிக்கப் பெறுவார் . மேலும் , இப்பல்கலைக் கழகத்தின் 
பங்களிப்பானது , துணை வேந்தராக அவர் நியமிக்கப்படுவதற்கு அடுத்து முன்பு அவர் 
பங்களித்திருந்த அளவுக்கு மட்டுப்படுத்தப்படுதல் வேண்டும் . 

(c ) துணைவேந்தர் , ஆட்சிக்குழுவினால் தீர்மானிக்கப்படக்கூடிய வீதங்களில் 
பயணப் படிகளுக்கு உரிமைத் தகுதியுடையவராயிருப்பார் ; 

(d ) துணைவேந்தர் , செயலார்ந்த பணியிலிருக்கையில் அவரால் பணியில் 
செலவழிக்கப்பட்ட கால அளவுகளில் பதினொன்றில் ஒரு பங்கு கால அளவுக்கு முழுச் 
சம்பளத்துடன் கூடிய ஈட்டிய விடுப்புக்கு அவர் உரிமைத் தகுதியுடையவராயிருப்பர் : 

வரம்புரை.- ஆனால் அவர்தம் பதவிக் கால அளவு முடிவடைந்த தேதியன்று அவர்தம் 
பதவிக் கால அளவின் முடிவடையும் தேதிக்கு முன்பாக ஈட்டிய விடுப்பானது அவரால் 
எடுக்கப்படாமல் இருந்தால் , அவர்தம் பதவியை விட்டு விலகியதற்குப் பின்னர் , பெருமளவு 
இருநூற்று நாற்பது நாட்களுக்கு உட்பட்டு , தம்முடைய கணக்கில் இருப்பில் உள்ள ஈட்டிய 
விடுப்பைப் பொறுத்து , விடுப்பு சம்பளத்திற்கு சம மதிப்புள்ள பணத்தைப் பெறுவதற்கு அவர் 
உரிமைத் தகுதி உடையவராய் இருப்பார் . 

( e ) துணை வேந்தரானவர் , அவர்தம் பதவிக் கால அளவின்போது மூன்று 
திங்களுக்கு மேற்படாத கால அளவு ஒன்றுக்கு சம்பளமின்றி மருத்துவக் காரணங்களுக்காக 
அல்லது பிறவாறாக விடுப்பு எடுத்துக் கொள்வதற்குத் தகுதி உடையவராவார் . 

வரம்புரை.- ஆனால் , அத்தகைய விடுப்பானது , (d ) ஆம் கூறின்படி எந்த அளவுக்கு 
ஈட்டிய விடுப்புக்கு அவர் உரிமைத் தகுதியுடையவராயிருக்கின்றாரோ அந்த அளவுக்கு 

முழுச் சம்பளத்துடன் கூடிய விடுப்புக்கு மாற்றிக் கொள்ளப்படலாம் . 
துணைவேந்தரின் 

12 . (1) துணை வேந்தர் , இப்பல்கலைக் கழகத்தின் கல்வித் தலைவராகவும் முதன்மை 
அதிகாரங்களும் நிர்வாக அலுவலராகவும் இருந்து வருவார் . 
கடமைகளும் . 

(2 ) துணை வேந்தரானவர் , வேந்தரும் இணை வேந்தரும் வருகை தராதபோது , 
இப்பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா எதிலும் தலைமை வகித்து பட்டங்களை , 
விருதுகளை , பட்டயங்களை அல்லது பிற கல்விச் சிறப்புகளை , அவற்றை பெறுவதற்கு 
உரிமை தகுதியுடையவர்களுக்கு வழங்குவார் . 

(3 ) துணை வேந்தர் , பல்கலைக்கழகத்தின் அலுவல்கள் மீது கட்டுப்பாட்டைச் 
செலுத்துவதற்கும் பல்கலைக்கழகத்தில் உரிய முறையில் ஒழுக்கத்தினைப் பேணுவதற்கும் 
பொறுப்பினைக் கொண்டவராவர் . 

(4 ) துணை வேந்தரானவர் இந்தச் சட்டத்தின் மற்றும் அதன் கீழ் செய்யப்பட்ட 
நிலை விதிகள் , துணைமுறை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகளின் வகை 
முறைகளுக்கு இணங்கிய வகையில் உண்மையிலேயே நடைபெறுகிறதா என்பதை உறுதி 
செய்தல் வேண்டும்; மற்றும் அவர் இந்த நோக்கத்திற்காக தேவைப்படக் கூடிய அனைத்து 
அதிகாரங்களையும் செலுத்துதல் வேண்டும் . 

(5 ) துணை வேந்தர் , இப்பல்கலைக்கழகத்து ஆசிரியர்கள் பிற பணியாளர் 
ஆகியோரின் நியமனம் , தற்காலிக பணிநீக்கம் , பணியறவு ஆகியவை தொடர்பாக ஆட்சிக் 
குழுவின் ஆணைகளையும் , ஆட்சிக்குழுவின் பிற முடிவு எதனையும் செயற்படுத்துவார் . 

(6 ) நெருக்கடியான காலம் எதிலும் , துணைவேந்தர் , உடனடியாக நடவடிக்கை 
எடுக்கப்படுவது தேவையானது எனக் கருதுவாராயின் அவர் ஆணையின் வாயிலாக 
அவசியமானது என அவர் கருதுகிற அத்தகைய நடவடிக்கையை எடுத்தல் வேண்டும் ; 
மற்றும் அவர் எடுத்த நடவடிக்கை பற்றிய அறிக்கையை , எந்த அலுவலர் அல்லது அதிகார 
அமைப்பு அல்லது அமைப்பானது , வழக்கமான முறையில் அந்தப் பொருட்பாட்டின் மீது 
நடவடிக்கை எடுக்குமோ அந்த அலுவலருக்கு அந்த அதிகார அமைப்புக்கு அல்லது 
அமைப்புக்கு எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவாக அனுப்புதல் வேண்டும் : 

வரம்புரை - அத்தகைய ஆணை எதுவும் , பெரும்பாலும் பாதிக்கப்படக் கூடியவருக்கு 
கேட்கப் படுவதற்கான நியாயமானதொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலன்றி , 
பிறப்பிக்கப்படுதலாகாது . 


29 


( 7 ) (6 ) - ஆம் உட்பிரிவின்படியான துணைவேந்தரின் ஆணை எதனாலும் 
குறையுற்ற நபர் எவரும் , அவருக்கு அத்தகைய ஆணையானது தெரிவிக்கப்பட்ட 
தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள்ளாக ஆட்சிக் குழுவிற்கு மேல் முறையீடு ஒன்றை 
தாக்கல் செய்யலாம் . மற்றும் துணை வேந்தர் அத்தகைய மேல் முறையீட்டின் மீது ஆட்சிக் 
குழுவினால் பிறப்பிக்கப்பட்ட ஆணைக்குச் செயல்வடிவம் கொடுத்தல் வேண்டும் . 

( 8) துணைவேந்தரானவர் ஆட்சிக்குழு , கல்விமன்றம் , நிதிக்குழு ஆகியவற்றின் 
பதவிவழி தலைவராக இருப்பார் . துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்பு 
அல்லது பிற அமைப்பு எதனின் கூட்டமெதிலும் வந்திருந்து உரை நிகழ்த்துவதற்கு உரிமை 
தகுதியுடையவராயிருப்பார் ; ஆனால் , அத்தகைய அதிகார அமைப்பின் அல்லது அமைப்பின் 
உறுப்பினர் ஒருவராக அவர் இருந்தாலன்றி அதில் வாக்களிக்க உரிமைத் 
தகுதியுடையவராக மாட்டார் . 

( 9 ) துணைவேந்தர் , ஆட்சிக்குழு , கல்விமன்றம் , நிதிக்குழு ஆகியவற்றின் 
கூட்டங்களைக் கூட்டுவதற்கு அதிகாரம் பெற்றிருப்பார் . 

( 10 ) துணைவேந்தர் , கற்பித்தல் , ஆராய்ச்சி விரிவாக்க கல்வி , பாடத்திட்டமேம்பாடு 
ஆகியவற்றுக்கான ஒத்திசைவிற்கும் ஒருங்கிணைப்பிற்கும் பொறுப்புடையவராயிருப்பார் . 

( 11 ) துணைவேந்தர் , நிலைவிதிகளின் மூலம் வகுத்துரைக்கப்படக்கூடிய பிற 
அதிகாரங்களைச் செலுத்தி வருவார் ; பிற கடமைகளைப்புரிந்து வருவார் . 

13 . புலங்களின் தலைவர் ஒவ்வொருவரும் மற்றும் இயக்குநர் ஒவ்வொருவரும் நிலை புலங்களின் 
விதிகளால் வகுத்துரைக்கப்படக் கூடிய அத்தகைய முறையில் நியமிக்கப்படுவதுடன் 

தலைவர்கள் 

மற்றும் 
அத்தகைய அதிகாரங்களைச் செலுத்தி அத்தகைய கடமைகளை ஆற்றுதல் வேண்டும் . 

இயக்குநர்கள். 


14 . (1 ) பதிவாளர் , ஆட்சிக் குழுவினால் நியமிக்கப்படும் இப்பல்கலைக் கழகத்தின் பதிவாளர் . 
சம்பளம் பெறும் முழுநேர அலுவலராக இருத்தல் வேண்டும் ; தகுதிகளும் நியமன முறையும் 
வகுத்துரைக்கப்படக் கூடியவாறு இருத்தல் வேண்டும் ; பதிவாளரின் பணி குறித்த 
வரையறைகளும் வரைக்கட்டுகளும் பின்வருமாறு இருத்தல் வேண்டும் : 

( a) பதிவாளரின் பதவியை வகிப்பவர் , பல்கலைக் கழகத்தில் அல்லது அரசு 
பொறியியல் கல்லூரியில் உள்ள பேராசிரியர் ஒருவரின் படிநிலைக்குக் குறையாத , 
கல்வியாளர் ஒருவராக இருத்தல் வேண்டும் . 

(b ) பதிவாளர் , மூன்றாண்டுகால அளவுக்கு பதவி வகிப்பார் : 
வரம்புரை. - ஆனால் , பதிவாளர் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவரின் நேர்வில் , 
அறுபது வயது எய்தியதன் பேரில் அரசு பொறியியல் கல்லூரி பேராசிரியர் ஒருவரின் 
நேர்வில் ஐம்பத்தெட்டு வயது எய்தியதன் பேரில் அல்லது இந்தக் கூறில் 
குறித்துரைக்கப்பட்டுள்ள கால அளவு முடிவடைந்ததும் இவற்றில் எது முந்தியோ அதன் 
பேரில் , ஓய்வு பெறுதல் வேண்டும் . 

(c ) பதிவாளரின் ஊதியங்களும் பணி குறித்த வரையறைகளும் 
வரைக்கட்டுகளும் வகுத்துரைக்கப் படக்கூடியவாறு இருந்து வரும் ; 

( d ) பதிவாளரின் பதவி காலியாக இருக்கும்போது அல்லது பதிவாளர் நோய் , 
பணிக்கு வராமை என்கிற காரணத்தால் அல்லது பிற காரணம் எதற்காகவேனும் தம்முடைய 
பதவிக் கடமைகளை ஆற்றுவதற்கு இயலாதவராக இருக்கும்போது பதிவாளரின் பதவிக் 
கடமைகள் , அந்த நோக்கத்திற்காக துணைவேந்தர் நியமிக்கும் ஒருவரால் புரிந்து வரப்படும் . 

(2 ) (a ) பதிவாளர் , பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் கல்வித் துறை 
பணியாளர்கள் நீங்கலாக , ஆட்சிக் குழுவின் ஆணைகளில் குறிப்பிடப்படக்கூடிய 
பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் விசாரணை 
நடத்தப்படுவதற்கிடையே அவர்களை தற்காலிக வேலை நீக்கம் செய்வதற்கும் 
அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்கு அல்லது அவர்கள் மீது கண்டனத் தண்டனை 
விதிப்பதற்கு அல்லது சம்பள உயர்வை நிறுத்தி வைப்பதற்குமான அதிகாரத்தை 
பெற்றிருப்பார் : 


30 


வரம்புரை. - ஆனால் , அத்தகைய தண்டனை எதுவும் , தொடர்புடையவருக்கு , அவரை 
பொறுத்து எடுக்கக் கருதியுள்ள நடவடிக்கைக்கெதிராக காரணம் காட்டுவதற்கான 
நியாயமான தொரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலன்றி , விதிக்கப்படுதலாகாது . 

(b ) . ( a ) எனும் கூறில் , குறித்துரைக்கப்பட்டுள்ள தண்டனைகளில் எதையும் 
விதிக்கின்ற பதிவாளரின் ஆணை எதற்கும் எதிராக துணைவேந்தரிடம் மேல்முறையீடு 
ஒன்றை செய்து கொள்வதற்கு உரிமை உண்டு ; 

(c ) பதிவாளரின் அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்ட பணத் தண்டனை 
தேவைப்படுகிறது என்று அந்த விசாரணை வெளிப்படுத்துகிற நேர்வு எதிலும் , பதிவாளர் 
அந்த விசாரணை முடிவடைவதன் பேரில் அறிக்கை ஒன்றை, தம்முடைய பரிந்துரைகளோடு 
துணைவேந்தருக்குக் கொடுத்தல் வேண்டும் : 

வரம்புரை. - ஆனால் பணத்தண்டனை எதையும் விதிக்கின்ற துணைவேந்தரின் 
ஆணை ஒன்றுக்கு எதிராக ஆட்சிக்குழுவிடம் மேல்முறையீடு ஒன்றைச் செய்து 
கொள்வதற்கு உரிமை உண்டு . 

(d ). (b ) எனும் கூறின்படி அல்லது ( c) எனும் கூறின்படியான மேல்முறையீடு எதுவும் , 
எந்த ஆணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டதோ அந்த ஆணையை 
விண்ணப்பதாரர் பெற்ற தேதியிலிருந்து அறுபது நாட்கள் முடிவடைந்த பின்பு 
முன்னிடப்படுத்தலாகாது . 

( 3) இந்தச் சட்டத்தில் பிறவாறு வகை செய்யப்பட்டுள்ளவாறு தவிர பதிவாளர் , 
ஆட்சிக்குழு , கல்விக்குழு , புலங்கள் பாடக்குழுக்கள் ஆகியவற்றின் பதவிவழிச் 
செயலாளராக இருந்து வருவார் . ஆனால் , இந்த அதிகார அமைப்புகளில் ஏதொன்றின் 
உறுப்பினராகவும் கொள்ளப்படுதல் ஆகாது . 

( 4) . ( a ) பதிவுக்கட்டுகளுக்கும் தனித்த இலச்சினைக்கும் தம்முடைய 
பொறுப்புக்கு ஆட்சிக்குழு அனுப்ப வேண்டிய இப்பல்கலைக்கழகத்தின் பிற சொத்துக்கும் 
பாதுகாவலராக இருப்பது ; 

(b ) ஆட்சிக்குழுவின் கல்விமன்றத்தின் , புலங்களின் , பாடக்குழுக்களின் , 
தேர்வாளர் குழுக்களின் மற்றும் இப்பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்புகளினால் 
நியமிக்கப்படும் குழு ஏதொன்றின் கூட்டங்களையும் கூட்டுகிற அறிவிப்பு அனைத்தையும் 
அனுப்புவது ; 

( c ) ஆட்சிக்குழுவின் , கல்விமன்றத்தின் , புலங்கள் , பாடக்குழுக்கள் , 
தேர்வாளர் குழுக்கள் மற்றும் இப்பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்புகளினால் 
நியமிக்கப்படும் குழு ஏதொன்றின் கூட்ட நடவடிக்கைகள் அனைத்தையும் பற்றிய 
நடவடிக்கைக் குறிப்பேடுகளை வைத்து வருவது : 

(d) ஆட்சிக்குழுவின் கடிதத்தொடர்பை நடத்தி வருவது ; 

( e ) இப்பல்கலைக் கழகத்தின் அதிகார அமைப்புக் கூட்டங்களின் பொருள் 
நிரலின் படிகளை , அவை அனுப்பப்பட்டவுடன் அத்தகைய கூட்ட நடவடிக்கைகளின் 
குறிப்புரைகளையும் வேந்தருக்கு அனுப்புவது ; மற்றும் 

(f ) நிலை விதிகளில் , துணைமுறை விதிகளில் அல்லது ஒழுங்குமுறை 
விதிகளில் குறித்துரைக்கப் படக்கூடிய அல்லது ஆட்சிக்குழுவாலோ, துணை வேந்தராலோ , 
அவ்வப்போது கோரப்படக்கூடிய பிற அதிகாரங்களை செலுத்திவருவதும் பிற கடமைகளை 
புரிந்து வருவதும் பதிவாளரின் கடமையாக இருத்தல் வேண்டும் . 

( 5 ) இப்பல்கலைக்கழகத்தினால் அல்லது அதற்கு எதிராகத் தொடரப்படும் உரிமை 
வழக்குகள் மற்றும் எடுக்கப்படும் பிற சட்ட நடவடிக்கைகள் அனைத்திலும் வாதுரைகள் 
பதிவாளரால் கையொப்பமிடப்பட்டு உண்மையென உறுதிமொழி அளிக்கப்படுதல் வேண்டும் ; 
மற்றும் அத்தகைய உரிமை வழக்குகளில் மற்றும் நடவடிக்கைகளில் நீதிமுறைக் 
கட்டளைகள் அனைத்தும் பதிவாளருக்கு விடுக்கப்பட்டு , அவருக்குச் சார்வு செய்யப்படுதல் 
வேண்டும் ; 

15 . ( 1 ) ஆட்சிக் குழுவால் நியமிக்கப்படும் நிதி அலுவலர் இதன் பொருட்டு 
ஆட்சிக்குழுவால் குறித்துரைக்கப்படக் கூடிய கால அளவுக்கு இப்பல்கலைக்கழகத்தின் 
சம்பளம் பெறும் முழுநேர அலுவலராக இருப்பார் . 


நிதி அலுவலர். 


31 


(2 ) நிதி அலுவலரின் நியமனம் ஒவ்வொன்றும் , அரசினால் மேற்குறித்து 
அனுப்பப்படும் மூன்று அலுவலர்களைக் கொண்ட பெயர்ப் பட்டியல் ஒன்றிலிருந்து 
துணைவேந்தரின் பரிந்துரையின் பேரில் ஆட்சிக் குழுவால் செய்யப்படும் . 

( 3) நிதி அலுவலரின் ஊதியங்களும் பணி குறித்த வரையறைகள் மற்றும் 
வரைக்கட்டுகள் வகுத்துரைக்கப்படக் கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 

(4 ) நிதி அலுவலர் , ஐம்பத்தெட்டு வயதினை எய்தியதின்பேரில் அல்லது (1)- ஆம் 
உட்பிரிவின்படி ஆட்சிக் குழுவினால் குறித்துரைக்கப்படும் கால அளவு 
முடிவடைவதன்பேரில் இவற்றில் எது முந்தியதோ அதன் பேரில் ஓய்வு பெறுதல் வேண்டும் . 

(5 ) நிதி அலுவலரின் பதவி காலியாக இருக்கும்போது அல்லது நிதி அலுவலர் 
நோய் , பணிக்கு வராமை என்கிற காரணத்தால் அல்லது பிற காரணம் எதனாலேனும் 
தம்முடைய பதவிக் கடமைகளை ஆற்றுவதற்கு இயலாதவராக இருக்கும்போது , நிதி 
அலுவலரின் பதவிக்கடமைகள் அந்த நோக்கத்திற்காக துணைவேந்தர் நியமிக்கக் கூடிய 
அத்தகைய நபரால் புரிந்து வரப்படும் . 

(6 ) நிதி அலுவலர் , நிதிக் குழுவிற்கு பதவி வழிச் செயலாளர் ஆக இருத்தல் 
வேண்டும் ; ஆனால் , அவர் அத்தகைய குழுவின் உறுப்பினர் ஒருவராகக் கொள்ளப்படுதல் 
ஆகாது . 
(7) நிதி அலுவலர் - 

( a ) இப்பல்கலைக்கழகத்தின் நிதியங்களின் மீது பொதுவான கண்காணிப்புச் 
செலுத்தி வருவார் ; மற்றும் பல்கலைக்கழகத்தின் நிதிக் கொள்கை குறித்து அதற்கு 
ஆலோசனை வழங்குவார் ; மற்றும் 

( b ) ஆட்சிக்குழுவினால் தமக்குக் குறித்தளிக்கப்படக் கூடிய அல்லது 
வகுத்துரைக்கப்படக்கூடிய அதிகாரங்களைச் செலுத்தி வருவார் ; பிற நிதி சார்ந்த 
அலுவல்களை புரிந்து வருவார் : 

வரம்புரை. - ஆனால் நிதி அலுவலர் , ஆட்சிக்குழுவின் முன் ஒப்புதலளிப்பின்றி செலவு 
எதையும் செய்தலோ, வகுத்துரைக்கப்படக்கூடிய தொகைக்கு மேற்படும் முதலீடு எதையும் 
செய்தலோ ஆகாது . 
( 8) ஆட்சிக்குழுவின் கட்டுப்பாட்டு அதிகாரத்திற்குட்பட்டு , நிதி அலுவலர் - 

( a ) ஓராண்டிற்கான தொடர் மற்றும் தொடராச் செலவினங்களுக்காக 
ஆட்சிக்குழுவால் நிருணயிக்கப்பட்ட வரம்புகள் மேற்படாதவாறும் பணங்கள் அனைத்தும் , 
அவை வழங்கப்பட்ட அல்லது குறித்தொதுக்கப்பட்ட நோக்கங்களுக்காகச் 
செலவிடப்படுவதையும் உறுதி செய்து கொள்வார் ; 

( b ) இப்பல்கலைக்கழகத்தின் ஆண்டுக்கணக்குகள் , நிதி மதிப்பீடுகள் , 
வரவு - செலவுத் திட்டம் ஆகியவற்றைத் தயாரிப்பதற்கும் ஆட்சிக்குழுவிடம் அவற்றை 
அளிப்பதற்கும் பொறுப்புடையவராவார் ; 

(c ) பணம் மற்றும் வங்கி இருப்புகளையும் முதலீடுகளையும் இடைவிடாது 
கண்காணித்து வருவார் ; 

(d ) வருவாய் வசூலின் வளர்ச்சியைக் கண்காணித்து வசூல் (தண்டல் ) 
செய்வதற்குப் பயன்படுத்தப்படும் முறைகள் குறித்து ஆலோசனை வழங்குவார் ; 

( e ) கட்டடங்கள் , நிலங்கள் , அறைகலன்கள் சாதனங்கள் ஆகியவற்றின் 
பதிவேடுகள் நாளது தேதிவரை வைத்துப் பேணி வரப்படுவதையும் , 
இப்பல்கலைக்கழகத்தால் பேணி வரப்படும் அலுவலகங்கள் , சிறப்பு மையங்கள் , தனி சிறப்பு 
ஆய்வுக் கூடங்கள் , கல்லூரிகள் ஆகிய அனைத்திலுமுள்ள சாதனங்கள் மற்றும் பிற 
நுகரத்தக்க பொருள்களின் இருப்பு நிலையைச் சரிப்பார்க்கும் பணி நடத்தப்படுவதையும் 
உறுதி செய்து கொள்ளுவார் ; 

(f ) அதிகாரமளிக்கப்படாத செலவினம் எதுவும் பற்றி அல்லது பிற நிதிசார் 
முறைகேடு பற்றித் துணைவேந்தரின் கவனத்திற்குக் கொண்டு வருவார் ; மற்றும் தவறு 
செய்துள்ளவர் மீது எடுக்கப்பட வேண்டிய உரிய நடவடிக்கை குறித்து கருத்தாலோசனை 
வழங்குவார் ; மற்றும் 


32 


( g ) தம்முடைய கடமைகளைப் புரிவதற்காகத் தாம்தேவையெனக் 
கருதக்கூடிய தகவல் அல்லது விவர அறிக்கைகள் எவற்றையும் இப்பல்கலைக்கழகத்தினால் 
பேணி வரப்படும் அலுவலகம் , துறை , மையம் , ஆய்வுக் கூடம் , கல்லூரி ஆகிய எதிலிருந்தும் 
தருவிப்பார் . 

(9) இப்பல்கலைக்கழகத்திற்கு செலுத்தத் தக்க பணம் எதற்காகவும் நிதி 
அலுவலரோ அல்லது ஆட்சிக் குழுவால் இதற்கென உரியவாறு அதிகாரமளிக்கப்பட்ட 
நபரோ , அதிகாரமளிக்கப்பட்ட நபர்களோ அளிக்கும் பற்று சீட்டானது , அப்பணம் செலுத்தித் 

தீர்க்கப்பட்டதற்கான போதிய நிறைவேற்ற சான்றாகும் . 
தேர்வு 

16 . (1) தேர்வுக் கட்டுப்பாட்டு அலுவலர் , வகுத்துரைக்கப்படக் கூடிய கால அளவுக்கும் , 
கட்டுப்பாட்டு வரையுரைகள் மற்றும் வரைக்கட்டுக்களின் பேரிலும் , துணைவேந்தரின் பரிந்துரையின் 
அலுவலர் . 

பேரில் ஆட்சிக்குழுவால் நியமிக்கப்படும் , இப்பல்கலைக் கழகத்தின் பொறியியல் , 
தொழில்நுட்பம் மற்றும் இது தொடர்பான அறிவியல் ஆகிய துறைகளில் உள்ள ஒரு 
கல்வியாளர் ஒருவராகவும் ஒரு முழுநேர அலுவலராகவும் இருப்பார் . 

(2 ) தேர்வுக் கட்டுப்பாட்டு அலுவலர் , வகுத்துரைக்கப் படக்கூடிய அதிகாரங்களைச் 

செலுத்தி வருவார் , கடமைகளைப் புரிந்து வருவார் . 
துணைவேந்தர் 

17 . துணைவேந்தர் , பதிவாளர் , நிதி அலுவலர் , தேர்வுக் கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் மையச் சட்டம் 
மற்றும் இப்பல்கலைக் கழகத்தின் பிற பணியாளர்கள் ஆகியோர் , இந்தச் சட்டத்தின் வகை 

XLV/ 1860 . 
பிற அலுவலர்கள் | 

முறைகளில் எதனையுமொட்டிச் செயற்படுகின்றபோது அல்லது செயற்படுவதாகப் 
முதலானோர் 
பொது 

புலப்படுகின்றபோது , இந்தியத் தண்டனைத் தொகுப்புச் சட்டத்தின் 21 - ஆம் பிரிவின் 
ஊழியர்களாக பொருளின்படி பொது ஊழியர்களாகக் கொள்ளப்பெறுவார்கள் . 
இருத்தல் . 

அத்தியாயம் - IV 


பல்கலைக் 
கழகத்தின் 
அதிகார 
அமைப்புகள் . 


பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்புகள் 
18 . இப்பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்புகள் பின்வருவன ஆகும் . 
அவையாவன: 

(1) ஆட்சிக்குழு ; 
( 2 ) கல்வி மன்றம் ; 
( 3) நிதிக்குழு ; 
(4 ) திட்டமிடும் குழு ; 
(5 ) பாடத்திட்டக் குழுக்கள் ; 
( 6 ) புலங்கள் ; மற்றும் 

(7 ) நிலைவிதிகளால் இப்பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்புகளென 
விளம்புகை செய்யப்பட்ட அத்தகைய பிற அமைப்புகள் . 
19 . (1) நபரெவரும் , தேர்தல் அல்லது பெயர்குறித்து நியமிக்கப்படும் தேதியன்று அவர் . -- 

(a ) மனச்சீர்கேடுற்றவராகவோ அல்லது செவிட்டு ஊமையராகவோ; அல்லது 

(b ) நொடிப்பு நிலையரொருவராக நீதிமுறையில் தீர்மானிக்கப்பட வேண்டி 
விண்ணப்பித்துக் கொண்டுள்ள ஒருவராக அல்லது விடுவிக்கப்படாத நொடிப்பு 
நிலையரொருவராக இருப்பாராயின் ; அல்லது 

(c ) ஒழுக்கக் கேட்டினை உள்ளடக்குகின்ற குற்றச்செயல் எதற்காகவும் 
குற்றவழக்கு நீதிமன்றமொன்றினால் சிறைத்தண்டனை விதித்துத் தீர்ப்பளிக்கப்பட்டவராக 
இருப்பாராயின் , 

இப்பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்புகள் எதனின் உறுப்பினரொருவராகத் 
தேர்ந்தெடுக்கப்படுவதற்கோ அல்லது பெயர் குறித்து நியமிக்கப்படுவதற்கோ இருப்பதற்கு 
தகுதி உடையவராகமாட்டார் . 


உறுப்பினருக்கான 
தகுதிக்கேடு . 


33 


(2) . (1) ஆம் உட்பிரிவின்படி நபரொருவர் தகுதியற்றவரா என்பது குறித்து பூசல் 
அல்லது ஐயம் ஏற்படும் நேர்வில் , ஆட்சிக்குழுவானது அதனைத் தீர்மானித்தல் வேண்டும் 
என்பதோடு அதன் முடிவே அறுதியானதாகவும் இருக்கும் . 

20 . (1 ) 21 மற்றும் 24ஆம் பிரிவுகளில் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , 
இப்பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழுவிலோ அல்லது கல்வி மன்றத்திலோ அல்லது 

நேர்வுகளில் 

ஆட்சிக்குழு 
இரண்டிலுமோ ஆறு ஆண்டுகள் என்பதான மொத்த கால அளவு ஒன்றுக்கு 

மற்றும்கல்வி 
உறுப்பினரொருவராகப் பதவி வகுத்த நபரெவரும் , மேற்சொன்ன இரண்டு அதிகார மன்றத்திற்கு 
அமைப்புகளில் ஏதொன்றுக்கும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கோ அல்லது பெயர் குறித்து தேர்ந்தெடுக்கப் 
நியமிக்கப்படுவதற்கோ தகுதி உடையவர் ஆகார் : 

படுவதற்கான 
அல்லது பெயர் 
குறித்து 
நியமிக்கப் 
படுவதற்கான 

தகுதிக்கேடுகள் . 
முதலாம் வரம்புரை.- ஆனால் இந்த உட்பிரிவில் சுட்டப்பட்டுள்ள ஆறு ஆண்டுகள் 
என்கிற மொத்தக் காலத்தினை கணக்கிடும் நோக்கத்திற்காக , ஒரு அதிகார அமைப்பில் 
தேர்ந்தெடுக்கப்படுவதன் மூலமாகவோ அல்லது பெயர் குறித்து நியமிக்கப்படுவதன் 
மூலமாகவோ பதவிவகித்த மூன்றாண்டுக்கால அளவும் மற்றும் மற்றொரு அதிகார 
அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்படுவதன் மூலமாகவோ அல்லது பெயர் குறித்து 
நியமிக்கப்படுவதன் மூலமாகவோ பதவிவகித்த மூன்றாண்டுக்கால அளவும் கணக்கில் 
எடுத்துக் கொள்ளப்படுதல் வேண்டும் மற்றும் அதற்கிணங்கிய வகையில் , ஆட்சிக் 
குழுவிற்கோ அல்லது கல்வி மன்றத்திற்கோ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அல்லது பெயர் 
குறித்து நியமிக்கப்படுவதற்கு அத்தகைய நபர் தகுதி உடையவர் ஆகார் : 

இரண்டாம் வரம்புரை.- மேலும் , இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , தற்காலிகக் 
காலியிடத்தில் இந்த உட்பிரிவில் சுட்டப்பட்டுள்ள அதிகார அமைப்பு ஏதொன்றிலும் 
ஓராண்டிற்கு குறையாமல் பதவி வகித்திருக்கிற நபரொருவர் , அந்த அதிகார அமைப்பில் 
மூன்று ஆண்டுகள் கால அளவு ஒன்றிற்குப் பதவி வகித்திருப்பதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் : 

மூன்றாம் வரம்புரை - அதோடுகூட , இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , நபர் ஒரு 
அதிகார அமைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பின் அல்லது பெயர் குறித்து நியமிக்கப் 
பட்டிருப்பின் மற்றும் அத்தகைய நபர் முதலில் குறிப்பிடப்பட்ட அதிகார அமைப்பில் 
உறுப்பினராக இருந்ததன் விளைவாக மற்றொரு அதிகார அமைப்பிற்கு 
உறுப்பினராயிருப்பின் , முதலில் குறிப்பிடப்பட்ட அதிகார அமைப்பில் பதவிவகித்த அந்த 
காலம் மட்டும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

(2) . (1) - ஆம் உட்பிரிவில் உள்ள எதுவும் ,-- 

(i) 21ஆம் பிரிவில் சுட்டப்பட்டுள்ள பதவிவழி உறுப்பினர்கள் 
தொடர்பாகவோ; 

( ii) 24ஆம் பிரிவில் சுட்டப்பட்டுள்ள பதவிவழி உறுப்பினர்கள் 
தொடர்பாகவோ 

பொருந்தாது . 

21 . (1) வேந்தர் , 54 - ஆம் பிரிவின்படி முதல் துணைவேந்தர் நியமிக்கப்பட்டதற்குப் ஆட்சிக்குழு . 
பின்பு, கூடியவிரைவில் ஆட்சிக்குழுவினை அமைத்தல் வேண்டும் . 

(2 ) ஆட்சிக் குழுவானது , துணைவேந்தருக்குக் கூடுதலாக பின்வரும் 
உறுப்பினர்களைக் கொண்டிருத்தல் வேண்டும் ; அதாவது : 

வகை -பதவிவழி உறுப்பினர்கள் 
( a) உயர்கல்வித்துறையைப் பொறுப்பில் கொண்டுள்ள அரசுச் செயலாளர் , 
(b) தொழில்துறையைப் பொறுப்பில் கொண்டுள்ள அரசுச் செயலாளர் ; 

( c ) தகவல் தொழில்நுட்பத் துறையைப் பொறுப்பில் கொண்டுள்ள அரசுச் 
செயலாளர் ; 

( d ) சட்டத்துறையைப் பொறுப்பில் கொண்டுள்ள அரசுச் செயலாளர் ; மற்றும் 
( e ) தொழில்நுட்பக் கல்வி இயக்குநர் 


34 


வகை II- பிற உறுப்பினர்கள் 
( a ) துணைவேந்தரின் பரிந்துரையின் பேரில் புலங்களின் தலைவர்களுக் 
கிடையேயிருந்து வேந்தரால் பெயர்குறித்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர் ஒருவர் ; 

( b ) துணைவேந்தரின் பரிந்துரையின் பேரில் அரசு பொறியியல் கல்லூரிகளின் 
பேராசிரியர்கள் மற்றும் துறைத்தலைவர்களுக்கிடையே இருந்து வேந்தரால் பெயர்குறித்து 
நியமிக்கப்பட்ட உறுப்பினர் ஒருவர் ; 

(c ) அரசினால் நியமிக்கப்பட்டு தொழில் , பொது மற்றும் தனியார் துறைகளைச் 
சார்பாற்றம் செய்கிற ஓர் உறுப்பினர் ; 

(d ) தொழில் மற்றும் வணிகத்தில் சிறப்பறிவையும் செயல்முறைப் பட்டறிவையும் 
கொண்டிருந்து ஆராய்ச்சி நிறுவனங்களைச் சார்பாற்றம் செய்கிற வேந்தரால் பெயர் 
நியமிக்கப்பட்ட ஓர் உறுப்பினர் ; 

( e ) இணைக்கப்பட்ட கல்லூரிகளின் முதல்வர்களிலிருந்து அரசினால் பெயர் 
குறித்து நியமிக்கப்பட்ட இரண்டு உறுப்பினர்கள் ; 

(f) இணைக்கப்பட்ட உதவிபெறும் மற்றும் தன்னாட்சி பொறியியல் கல்லூரிகளின் 
மேலாண்மைகளுக்கிடையேயிருந்து அரசினால் பெயர்குறித்து நியமிக்கப்பட்ட 
உறுப்பினர்கள் இருவர் ; மற்றும் 

( g ) மாநிலத்தின் சட்ட மன்ற பேரவை உறுப்பினர்களால் 
அவர்களுக்கிடையேயிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஒருவர் . 

(3) துணை வேந்தர் ஆட்சிக் குழுவின் பதவிவழித் தலைவராக இருப்பார் . 

(4). (1) உயர்கல்வியைப் பொறுப்பில் கொண்டுள்ள அரசின் செயலாளரோ அல்லது 
தொழில்துறையைப் பொறுப்பில் கொண்டுள்ள அரசின் செயலாளரோ அல்லது தகவல் 
தொழில்நுட்பத் துறையைப் பொறுப்பில் கொண்டுள்ள அரசின் செயலாளரோ அல்லது 
சட்டத்துறையைப் பொறுப்பில் கொண்டுள்ள அரசின் செயலாளரோ காரணம் எதற்காகவும் 
ஆட்சிக் குழுவின் கூட்டங்களில் கலந்துகொள்ள இயலாது இருக்கும் நேர்வில் , அவர் 
தன்னுடைய துறையில் அரசின் துணைச் செயலாளரின் படிநிலைக்குக் குறையாத 
அலுவலர் எவரையும் கூட்டங்களில் அவர் சார்பாக கலந்து கொள்வதற்கு அனுப்பலாம் . 

( ii ) வேறு காரணம் எதற்காகவும் , தொழிற் கல்வி இயக்குநர் , ஆட்சிக் 
குழுவின் கூட்டங்களுக்கு வருகை தர இயலாது இருக்கும் நேர்வில் , அவர் துணை 
இயக்குநர் படிநிலைக்குக் குறையாத துறையின் அலுவலர் எவரையும் , கூட்டங்களில் அவர் 
சார்பாகக் கலந்துகொள்ள அனுப்பலாம் . 

(5) . ( a ) பிறவாறு வகை செய்யப்பட்டிருந்தால் தவிர , பதவிவழி உறுப்பினர்கள் 
அல்லாத ஆட்சிக் குழுவின் உறுப்பினர்கள் , மூன்று ஆண்டுக் கால அளவிற்குப் பதவி 
வகித்தல் வேண்டும் ; மற்றும் அத்தகைய உறுப்பினர்கள் இன்னொரு மூன்று ஆண்டுக் கால 
அளவிற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கோ அல்லது பெயர்குறித்து அமர்த்தப்படுவதற்கோ 
உரிமைத் தகுதி உடையவர் ஆவர் . 

(b ) தற்காலிக காலி இடத்தில் , ஆட்சிக்குழுவிற்கு உறுப்பினரொருவர் 
தேர்ந்தெடுக்கப்படுகிறவிடத்து அல்லது பெயர்குறித்து நியமிக்கப்படுகிறவிடத்து , அத்தகைய 
உறுப்பினர் எவராலும் , ஓராண்டிற்கு குறையாமல் வகித்து வரப்பட்ட பதவிக் கால 
அளவானது முழுமையான மூன்று ஆண்டுகளைக் கொண்ட கால அளவாகக் கருதப்படுதல் 
வேண்டும் : 

முதலாம் வரம்புரை - குறிப்பிட்டதொரு வாக்காளர் தொகுதியின் அல்லது 
அமைப்பின் உறுப்பினர் அல்லது ஒரு குறிப்பிட்ட நியமனப் பதவியை வகிக்கிறார் என்ற 
தகுதியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அல்லது பெயர்குறித்து நியமிக்கப்பட்டிருக்கிற 
ஆட்சிக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் , அவர் அந்த குறிப்பிட்ட வாக்காளர் தொகுதியில் 
அல்லது அமைப்பில் அல்லது நேர்விற்கேற்ப அந்த நியமனப் பதவியில் உறுப்பினராக 
இருப்பது அற்றுப் போகும் தேதியிலிருந்து ஆட்சிக் குழுவின் உறுப்பினரொருவராக 
இருப்பதும் அற்றுப்போதல் வேண்டும் : 


35 


தேர்ந்தெடுக்கப்பட்ட டுத்துக் கொள்கிற தேதியிலிரும் நியமிக்கப்படுகிறவிடத்து , து 


இரண்டாம் வரம்புரை.- மேலும் ஆட்சிக்குழுவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது 
பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர் ஒருவர் , எந்தப் பதவியின் காரணமாக 
ஆட்சிக்குழுவின் பதவிவழி உறுப்பினராக இருப்பதற்கு அவர் உரிமைத் தகுதியுடையவராக 
இருக்கிறாரோ அந்தப் பதவிகள் எதற்கேனும் தற்காலிகமாக நியமிக்கப்படுகிறவிடத்து , அவர் 
தாம் நியமன பொறுப்பை எடுத்துக் கொள்கிற தேதியிலிருந்து ஏழு நாட்களுக்குள்ளாக தாம் 
தேர்ந்தெடுக்கப்பட்டதன் அல்லது பெயர் குறித்து நியமிக்கப்பட்டதன் காரணமாக 
ஆட்சிக்குழுவின் உறுப்பினராக தாம் தொடர்ந்து இருப்பதற்கு விரும்புகிறாரா அல்லது 
அத்தகைய உறுப்பினராக இருக்கும் பதவியை விட்டு நீங்கி தம்முடைய நியமனத்தின் 
காரணமாகப் பதவி வழி உறுப்பினராக ஆவதற்கு விரும்புகிறாரா என்பதைத் தம்மால் 
கையொப்பமிடப்பட்டு துணைவேந்தருக்கு தெரிவிக்கப்பட்ட எழுத்துருவிலான அறிவிப்பின் 
மூலமாக , தெரிவு செய்தல் வேண்டும் ; மற்றும் அத்தகைய விருப்புத்தெரிவானது 
அறுதியானதாக இருத்தல் வேண்டும் ; அந்த விருப்பத்தெரிவை செய்யத் தவறுவதின் பேரில் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட உறுப்பினராக உள்ள 
தம்முடைய பதவியை விட்டு அவர் நீங்கியிருப்பதாகக் கொள்ளப் பெறுவர் . 

(6 ) ஒருவர் ஆட்சிக்குழுவின் உறுப்பினராக இருப்பது அற்றுப்போகும்போது , அவர் 
ஆட்சிகுழுவில் தமக்கிருந்த உறுப்பினர் பதவியின் காரணத்தால் இப்பல்கலைக்கழக 
அமைப்புகளில் எதிலேனும் உறுப்பினராக அவர் இருப்பதும் அற்றுப்போகும் . 

(7 ) ஆட்சிக்குழுவின் உறுப்பினர்கள் , வகுத்துரைக்கப்படக் கூடிய நாட்படி மற்றும் 
பயணப்படிகள் தவிர , இப்பல்கலைக்கழகத்திடமிருந்து ஊதியம் எதையும் பெறுவதற்கு 
உரிமைத்தகுதியுடையவர்கள் ஆக மாட்டார்கள் : 

வரம்புரை - ஆனால் இந்த உட்பிரிவில் அடங்கியுள்ள எதுவும் , உறுப்பினர் 
எவரையும் , தாம் வகிக்கிற பதவியின் காரணமாக தாம் உரிமைத் தகுதியுடையவராயிருக்கிற 
தம்முடைய இயல்பான ஊதியங்களைப் பெறுவதை தடை செய்யலாகாது . 

(8 ) ஆட்சிக்குழுவின் பதவிவழி உறுப்பினர் அல்லாத பிற உறுப்பினர் ஒருவர் , தமது 
பதவி முடிவடைகிற கால அளவிற்கு முன்பு எந்தச் சமயத்திலும் தம்முடைய உறுப்பினர் 
பதவியை விட்டு விலகலாம் . அத்தகைய பதவி விலகலானது , வேந்தருக்கு 
அவ்வுறுப்பினரால் எழுத்துருவிலான கடிதம் ஒன்றின் மூலமாகத் தெரிவிக்கப்படுதல் 
வேண்டும் ; மற்றும் அப்பதவி விலகலானது , வேந்தரால் அது ஏற்கப்படும் தேதியிலிருந்து 
செயல்விளைவு பெறுதல் வேண்டும் . 

22 . (1 ) ஆட்சிக் குழுவானது பின்வரும் அதிகாரங்களைக் கொண்டிருக்கும் ஆட்சிக்குழுவின் 
அதாவது: 

அதிகாரங்கள் . 
( a ) நிலைவிதிகளை இயற்றுதல் மற்றும் திருத்தம் செய்தல் அல்லது அதனை 
நீக்கறவு செய்தல் ; 

(b ) துணைமுறை விதிகளை இயற்றுதல் மற்றும் திருத்தம் செய்தல் அல்லது 
அவற்றை நீக்கறவு செய்தல் ; 

( c) ஆட்சிக்குழுவானது , அது தீர்மானிக்கலாகும் அத்தகைய முறையிலும் 
நோக்கங்களுக்காகவும் பிற பல்கலைக்கழகங்களுடனும் பிற கல்வி அதிகார 
அமைப்புகளுடனும் கல்லூரிகளுடனும் ஒத்துழைத்தல் ; 

(d ) ஆட்சிக்குழுவானது , அது , தான் தக்கதெனக் கருதுகிற அத்தகைய கல்வி 
கற்கும் பிரிவுகளில் கல்வி கற்பித்தலுக்கும் பயிற்சிக்கும் வகை செய்தல் ; 

( e) பல்கலைக்கழகத்தின் விருதுகளுக்கு அல்லது பட்டயங்களுக்கு 
மாணவர்களை தயார் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ள கல்லூரிகளுக்கு அல்லது கல்வி 
நிலையங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான வரைக்கட்டுகளை வகுத்துரைத்தல் அத்தகைய 
ஒப்புதலளிப்பை விலக்கிக் கொள்ளுதல் மற்றும் அத்தகைய கல்லூரிகள் மற்றும் கல்வி 
நிலையங்கள் தொடர்பான கல்வி ஆண்டினைக் குறித்துரைத்தல் ; 

(f) ஆராய்ச்சி செய்வதற்கும் , மேம்பாடு செய்வதற்கும் , அறிவைப் 
பரப்புவதற்கும் வகை செய்தல் ; 

(g) பல்கலைக்கழகத்திற்கு தேவைப்படும் உதவிப் பேராசிரியர் பதவிகள் , 
இணைப் பேராசிரியர் பதவிகள் , பேராசிரியர் பதவிகள் மற்றும் பிற ஆசிரியர் பதவிகள் 
எவற்றையும் ஏற்படுத்துதல் ; 


36 


( h ) பல்கலைக்கழகத்தோடு கல்லூரிகளை இணைப்பதற்கும் 
கல்லூரிகளிலிருந்து இணைப்பினை விலக்கிக் கொள்வதற்குமான வரைக்கட்டுக்களை 
வகுத்துரைத்தல் மற்றும் அத்தகைய கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பான 
கல்வியாண்டினை குறித்துரைத்தல் ; 

(i) கல்லூரியொன்று எந்த முறையிலும் மற்றும் எந்தவரைக் 
கட்டுகளுக்குட்பட்டும் , தன்னாட்சிக் கல்லூரியென பெயரிட்டுக் குறிப்பிடலாம் என்பதையும் , 
அவ்வாறு பெயரிட்டுக் குறிப்பிடுவதானது அறவு செய்யப்படலாம் என்பதையும் 
வகுத்துரைத்தல் ; 

(0) பல்கலைக்கழகக் கல்லூரிகளின் , இணைக்கப்பட்ட கல்லூரிகளின் மற்றும் 
ஏற்பளிக்கப்பட்ட கல்லூரிகளின் மாணவர்களுக்காக கல்விமன்றமானது தீர்மானிக்கக்கூடிய 
அத்தகைய விரிவுரை வழங்குவதற்கும் கற்பிப்பதற்கும் வகை செய்தல் மற்றும் 
கல்லூரிகளின் மாணவர்களாக இராத நபர்களுக்கு விரிவுரை வழங்கவும் கற்பிப்பதற்கும் 
மற்றும் அவர்களுக்குப் பட்டயங்கள் வழங்கவும்கூட வகை செய்தல் ; 

(k) கல்லூரிகள் மற்றும் உணவு விடுதிகள் அனைத்தையும் ஆய்வு 
செய்வதற்கு வகை செய்தல் ; 

(1) பட்டங்கள் , விருதுகள் , பட்டயங்கள் மற்றும் பிற கல்விச் சிறப்புப் 
பட்டங்களை ஏற்படுத்துதல் ; 

( m ) . (i ) பல்கலைக் கழகக் கல்லூரி அல்லது ஆய்வுக்கூடத்தில் அல்லது 
இணைக்கப்பட்ட அல்லது ஒப்புதலளிக்கப்பட்ட கல்லூரியொன்றில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 
குறித்தகாலப் படிப்பொன்றைத் தொடர்ந்திருந்து , அல்லது வகுத்துரைக்கப்பட்ட முறையில் 
அதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருந்து மற்றும் பல்கலைக் கழகத்தின் வகுத்துரைக்கப்பட்ட 
தேர்வுகளில் தேறியுள்ளவர்களுக்கு ; 

( ii ) வகுத்துரைக்கப்பட்ட வரைகட்டுகளின்படி ஆராய்ச்சியினை 
நடத்தியுள்ளவர்களுக்கு 
பட்டங்கள் , விருதுகள் , பட்டயங்கள் மற்றும் பிற கல்விச் சிறப்பு பட்டங்களை அளித்தல் ; 

( n ) ஆட்சிக்குழுவின் மூன்றில் இரண்டு பங்குக்குக் குறையாத 
உறுப்பினர்களின் பரிந்துரையின் பேரில் , கௌரவப்பட்டங்களை அல்லது கல்விச் சிறப்புப் 
பட்டங்களை அளித்தல் ; 

(0 ) மாணவர் விடுதிகளை நிறுவியமைத்துப் பேணிவருதல் ; 

( p) பட்டதாரி உதவித்தொகைகள் , பயண உதவித் தொகைகள் , படிப்புதவித் 
தொகைகள் , மாணவ உதவித்தொகைகள், உதவி சம்பளங்கள் , ஆதரவுப்படித் தொகைகள் , 
பதக்கங்கள் , பரிசுகள் ஆகியவற்றை ஏற்படுத்துதல் ; 

(g) கல்லூரிகளுக்கு ஒப்புதலளிப்பதற்காகவும் , இணைப்பதற்காகவும் , 
இப்பல்கலைக்கழகத்தின் தேர்வுகள் , பட்டங்கள் , விருதுகள் , பட்டயங்கள் ஆகியவற்றிற்கு 
அனுமதிக்கப்படுவதற்காகவும் , பட்டதாரிகளைப் பதிவு செய்வதற்காகவும் , அத்தகைய 
பதிவினைப் புதுப்பிப்பதற்காகவும் மற்றும் 4 - ஆம் பிரிவில் குறித்துரைக்கப்பட்டுள்ள 
நோக்கங்கள் அனைத்திற்காகவும் அல்லது அவற்றுள் எதற்காகவும் விதிக்கப்பட வேண்டிய 
கட்டணங்களை வகுத்துரைத்தல் ; 

(r ) ஆண்டறிக்கை , ஆண்டுக்கணக்குகள் , நிதிநிலை மதிப்பீடுகள் 
ஆகியவற்றைப் பரிசீலனை செய்தலும் , அவற்றின் மீது தான் பொருத்தமெனக் கருதக்கூடிய 
நடவடிக்கையை எடுத்தலும் ; 

(s ) பல்கலைக்கழக விரிவாக்கக்குழு ஒன்றை ஏற்படுத்தி அதைப் 
பேணிவருதல் ; 

(t) நூல் வெளியீட்டுப் பிரிவு , மாணவர் சங்கங்கள் , வேலைவாய்ப்புப்பிரிவு , 
பல்கலைக் கழக உடற்பயிற்சிக் கழகங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தி அவற்றைப் பேணி 
வருதல் ; 

( u) நிறுவனங்களில் ஏதொன்றின் மேலாண்மையை மேற்கொள்வதற்காகவும் 
அதன் சொத்துக்களையும் கடப்பாடுகளையும் எடுத்துக் கொள்வதற்காகவும் அல்லது இந்தச் 
சட்டத்தின் வகை முறைகளுக்கு முரணாகயிராத பிற நோக்கங்கள் எவற்றிற்காகவும் மைய 
அரசு அல்லது மாநில அரசு அல்லது தனியார் மேலாண்மை நிறுவனம் ஒன்றுடன் 
உடன்படிக்கை எதையும் செய்துகொள்ளுதல் ; 


37 


(v) பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்புகளுக்கான தேர்தல் 
முறையையும் , கல்விமன்றம் , ஆட்சிக்குழு மற்றும் பல்கலைக்கழகத்தின் பிற அதிகார 
அமைப்புகள் ஆகியவற்றின் கூட்ட நடைமுறையையும் , பல்கலைக்கழகத்தின் கல்விமன்றம் 
அல்லாத பல்கலைக்கழகத்தின் பிற அதிகார அமைப்புகளினால் அலுவல் 
நடத்தப்பெறுவதற்குத் தேவைப்படும் உறுப்பினர்களின் குறைவெண் வரம்பினையும் 
முறைப்படுத்துகின்ற நிலை விதிகளைச் செய்தல் ; 

( w ) பல்கலைக்கழகத்தின் சொத்துக்களையும் நிதியங்களையும் 
வைத்துவருதல் , கட்டுப்பாடு செய்தல் , நிருவகித்து வருதல் ; 

(x ) பல்கலைக்கழகத்தின் தனித்த இலச்சினையின் வடிவம் , அதைப் 
பாதுகாப்பில் வைத்திருப்பது , பயன்படுத்துவது ஆகியவை குறித்து பணித்தல் ; 

(y ) இந்தச் சட்டத்திற்கும் , நிலை விதிகளுக்கும் துணைமுறை விதிகளுக்கும் , 
ஒழுங்கு விதிகளுக்கும் இணங்கிய வகையில் , பல்கலைக்கழகம் தொடர்பான அனைத்துப் 
பொருட்பாடுகளையும் முறைப்படுத்துதலும் முடிவு செய்தலும் ; 

(z ) திட்டவட்டமான நோக்கங்களுக்காக , இப்பல்கலைக் கழகத்தின் 
பொறுப்பில் விடப்பட்டுள்ள சொத்துக்கள் , நிதியங்கள் ஆகிய அனைத்தையும் 
நிருவகித்தல் ; 

( aa ) (1) பல்கலைக்கழக உதவிப் பேராசிரியர்கள் , பல்கலைக்கழக இணைப் 
பேராசிரியர்கள் , பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஆகியோரை 
நியமித்தல் , அவர்களுடைய ஊதியங்கள் எவையேனும் இருப்பின் அவற்றை நிர்ணயம் 
செய்தல் . அவர்களுடைய கடமைகளையும் அவர்களது பணிகள் குறித்த 
வரைக்கட்டுகளையும் வரையறுத்தல் மற்றும் தற்காலிக காலியிடங்களை நிரப்புவதற்கு 
வகை செய்தல் ; 

( ii ) நிருவாக மற்றும் அதுபோன்ற பிற பதவிகளுக்கான நியமன முறையை 
வகுத்துரைத்தல் ; மற்றும் அவற்றின் ஊதியங்கள் எவையேனும் இருப்பின் அவற்றை 
நிர்ணயித்தல் ; அவற்றினுடைய கடமைகளையும் அவற்றின் பணி வரைக்கட்டுகளையும் 
வரையறுத்தல் மற்றும் தற்காலிகக் காலி இடங்களை நிரப்புவதற்கு வகை செய்தல் ; 

( ab ) பல்கலைக்கழக உதவிப் பேராசிரியர்கள் , பல்கலைக்கழக இணைப் 
பேராசிரியர்கள் , பல்கலைக்கழக பேராசிரியர்கள் , ஆசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்தின் 
பிற பணியாளர்கள் ஆகியோரைத் தற்காலிகப் பணிநீக்கம் செய்தல் மற்றும் ஒழுங்கு 
நடவடிக்கை எடுத்தல் ; 

( ac ) பல்கலைக்கழகத்திடம் , அசையும் மற்றும் அசையாச் சொத்துக்கள் 
எவையேனும் , நிலைக்கொடைகள் , விருப்ப ஆவண வழிக்கொடைகள் , நன்கொடைகள் , 
மானியளிப்புகள் மற்றும் உரிமை மாற்றங்கள் மூலமாக அளிக்கப்படும்போது அவற்றை 
பல்கலைக்கழகத்தின் சார்பாக , ஏற்றுக் கொள்ளுதல் ; 

( ad ) ( i ) மைய அல்லது மாநில அரசு எதனிடமிருந்தும் அல்லது 
பொதுமக்களிடமிருந்து அல்லது மைய அல்லது மாநில அரசு எதற்கேனும் சொந்தமான 
அல்லது அதன் கட்டுப்பாட்டிலுள்ள கழகம் எதனிடமிருந்தும் , பல்கலைக்கழகத்தின் 
சார்பாகக் கடன்களைப் பெறுதல் ; 

(i ) பல்கலைக்கழகத்தின் நோக்கங்களுக்காக பல்கலைக் கழகச் 
சொத்தின் பிணையத்தில் பேரில் , அரசின் ஒப்புதலளிப்புடன் பணத்தைக் கடன் வாங்குதல் ; 

( ae ) பல்கலைக்கழகத்தின் பரப்பிடத்திற்குள் உள்ள கல்லூரிகளை 
பல்கலைக்கழகத்துடன் இணைத்தலும் கல்லூரிகளுக்கு ஒப்புதலளிக்கப்பட்ட கல்லூரிகளாக 
ஏற்பிசைவு அளித்தலும் ; 

( af ) கல்லூரி எதனையும் தன்னாட்சிக் கல்லூரியாகப் பெயரிட்டுக் 
குறிப்பிடுதலும் , அவ்வாறாகப்பெயரிட்டு குறிப்பிட்டதை நீக்கிவிடுதலும் ; 

( ag ) பல்கலைக்கழகத்தால் பேணி வரப்படாத மாணவர் விடுதிகளுக்கு 
ஏற்பிசைவளித்தல் மற்றும் துணைமுறை சட்டத்திற்கு இணங்கவும் அதன்படி விதிக்கப்பட்ட 
வரைக்கட்டுகளுக்கிணங்கவும் நடத்தப்பெறாத மாணவர் விடுதி எதனின் ஏற்பிசைவையும் 
தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் அல்லது விலக்கிக் கொள்ளுதல் ; 


38 


( ah ) பல்கலைக்கழகக் கல்லூரிகள் , இணைக்கப்பட்ட மற்றும் 
ஒப்புதலளிக்கப்பட்ட கல்லூரிகள் , மாணவர் விடுதிகள் ஆகிய அனைத்தையும் ஆய்வு 
செய்வதற்கு ஏற்பாடு செய்தலும் ஆய்வு செய்யப்பணித்தலும் ; 


( ai ) பல்கலைக்கழகக் கல்லூரிகள் , இணைக்கப்பட்ட மற்றும் 
ஒப்புதலளிக்கப்பட்ட கல்லூரிகள் , மாணவர் விடுதிகள் ஆகியவற்றிலுள்ள ஆசிரியர்களின் 
தகுதிப்பாடுகளை வகுத்துரைத்தல் ; 

( aj) பட்டதாரி உதவித் தொகைகள் , பயண உதவித் தொகைகள் , படிப்பு 
உதவித் தொகைகள் , மாணவ உதவித் தொகைகள் , உதவிச் சம்பளங்கள் , ஆதரவு 
படித்தொகைகள் , பதக்கங்கள் , பரிசுகள் ஆகியவற்றை நிலைவிதிகளுக்கிணங்க 
வழங்குதல் ; 


( ak ) வகுத்துரைக்கப்படக்கூடிய கட்டணங்களை விதித்தலும் வசூலித்தலும் ; 


( al ) பல்கலைக்கழகத் தேர்வுகளை நடத்துதலும் அவற்றின் முடிவுகளுக்கு 
ஒப்புதலளித்து வெளியிடுதலும் ; 

( am ) பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை சேர்த்துக் கொள்வது தொடர்பாக 
அல்லது பல்கலைக்கழகத் தேர்வுகளுக்குச் சமமாய் இருப்பதாக ஏற்பிசைவு 
அளிக்கப்படுவதற்கான தேர்வுகளை வகுத்துரைக்கின்ற துணைமுறை விதிகளைச் செய்தல் ; 


( an ) பாடக்குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமித்தல் ; 

( ao ) (i) பாடக்குழுக்களின் பரிந்துரைகளை பரிசீலனை செய்ததற்குப் பின்பு , 
தேர்வாளர்களை நியமிப்பது ; மற்றும் 


( ii ) அவர்களுடைய ஊதியங்களை நிர்ணயித்தல் ; 


( ap ) பல்கலைக்கழகத்துறைகளை மற்றும் உறுப்பமைக் கல்லூரிகளைச் 
சார்ந்த மாணவர்கள் தங்கியிருக்கும் இடத்தையும் மாணவர்களின் ஒழுங்கு நடத்தையையும் 
கண்காணித்துக் கட்டுப்பாடு செய்தல் , அவர்கள் உடல் நலமும் பொது நலமும் பெறுவதை 
உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஏற்பாடுகளைச் செய்தல் ; 


( aq ) பல்கலைக்கழக மையங்கள் , பல்கலைக்கழகக் கல்லூரிகள் மற்றும் 
ஆய்வுக் கூடங்கள் , நூலகங்கள் , அருங்காட்சியகங்கள் , ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் 
பல்கலைக்கழகத்தால் அமைக்கப்படும் அல்லது பேணிவரப்படும் பிற நிறுவனங்கள் 
ஆகியவற்றை நிறுவுதலும் , மேலாண்மை செய்தலும் ; 

( ar ) பல்கலைக்கழகத்தால் ஏற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதிகளை 
மேலாண்மை செய்தல் ; 

( as ) பல்கலைக்கழக விரிவாக்கக் குழுவின் செயற்பாட்டை 
முறைப்படுத்துதல் ; 


( at ) பல்கலைக்கழகத்தால் ஏற்படுத்தப்பட்ட நூல் வெளியீட்டுப் பிரிவு , 
மாணவர் சங்கங்கள் , வேலைவாய்ப்புப் பிரிவு , பல்கலைக்கழக உடற்பயிற்சிக் கழகங்கள் 
ஆகியவற்றை மேலாண்மை செய்தல் ; 


( au ) பல்கலைக்கழகத்தில் கற்பித்தலையும் பயிற்றுவித்தலையும் மறு ஆய்வு 


செய்தல் ; 


( av ) பல்கலைக்கழகத்திற்குள் ஆராய்ச்சியை வளர்த்தலும் , அத்தகைய 
ஆராய்ச்சி பற்றி அவ்வப்போது அறிக்கைகளைக் கோருதலும் ; 


( aw ) சட்டத்தினாலோ , அல்லது நிலைவிதிகளினாலோ , துணைமுறை 
விதிகளினாலோ அல்லது ஒழுங்குமுறை விதிகளினாலோ தனக்கு வழங்கப்படக்கூடிய 
அல்லது விதிக்கப்படக் கூடிய பிற அதிகாரங்களைச் செலுத்துதலும் பிற கடமைகளைப் 
புரிந்து வருதலும் ; மற்றும் 


39 


( ax ) தன் அதிகாரங்களில் எதையும் துணை வேந்தருக்கோ தன் 
உறுப்பினர்களுக்கிடையேயிருந்து அமைந்த குழுவொன்றிற்கோ அல்லது நிலை 
விதிகளுக்கிணங்க நியமிக்கப்பட்ட குழுவொன்றிற்கோ ஒப்படைவு செய்தல் ; 

( 2 ) ஆட்சிக்குழு , பொருட்பாடு எதனைப் பொறுத்தும் கல்விமன்றத்தை 
கலந்தாய்வது தேவையானதென்று தான் கருதுகிறவிடத்து அவ்வாறு கலந்தாய்வு 
செய்யலாம் , 

23 . (1 ) ஆட்சிக்குழுவானது , குறைந்தது இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறையேனும் ஆட்சிக்குழுவின் 
வகுத்துரைக்கப்படக்கூடிய காலங்களிலும் , இடங்களிலும் கூடுதல் வேண்டும் ; மற்றும் 

கூட்டங்கள் . 
( 2) , (3 ) ஆகிய உட்பிரிவுகளின் வகைமுறைகளுக்கு உட்பட்டு , தன் கூட்டங்களின் 
குறைவெண்வரம்பு உள்ளடங்கலாக , அக்கூட்டங்களில் அலுவல் நடத்துவது தொடர்பாக , 
வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய நடைமுறை விதிகளைக் கடைபிடித்தல் வேண்டும் ; 

(2 ) துணைவேந்தர் அல்லது அவர் வராதபோது , வந்திருக்கும் உறுப்பினர்களால் 
தெரிந்தெடுக்கப்படும் உறுப்பினர் எவரேனும் , ஆட்சிக் குழுவின் கூட்டமொன்றுக்குத் 
தலைமை வகிப்பார் ; 

( 3 ) ஆட்சிக்குழுவின் கூட்டம் எதிலும் எழும் அனைத்துக் கேள்விகளும் , 
வந்திருந்து வாக்களிக்கின்ற உறுப்பினர்களின் வாக்குகளின் பெரும்பான்மையினால் முடிவு 
செய்யப்படுதல் வேண்டும் ; மற்றும் வாக்குகள் சமமானவையாக அமைகின்ற நேர்வில் ; 
துணைவேந்தரோ அல்லது நேர்விற்கேற்ப தலைமை வகிக்கின்ற உறுப்பினரோ , 
இரண்டாவது அல்லது அறுதி வாக்கு ஒன்றைப் பெற்றிருத்தலும் அதை செலுத்துதலும் 
வேண்டும் ; 

(4 ) (a ) ஆட்சிக்குழு , கலந்தாய்வு செய்யும் நோக்கத்திற்காக , பரிசீலனையில் உள்ள 
பொருள் எதிலும் சிறப்பு அறிவையோ அல்லது நடைமுறைப் பட்டறிவையோ பெற்றிருக்கின்ற 
எவரையும் கூட்டம் எதற்கும் வருகை தருமாறு அழைப்பு விடுக்கலாம் . அத்தகையவர் 
அத்தகைய கூட்டங்களில் பேசலாம் ; மற்றும் மற்றபடி நடவடிக்கைகளில் பங்கேற்கலாம் ; 
ஆனால் வாக்களிப்பதற்கு உரிமைத் தகுதியுடையவராகமாட்டார் ; 

(b ) அவ்வாறு அழைக்கப்பட்டவர் ஆட்சிக்குழுவின் உறுப்பினர் ஒருவருக்கு 
அனுமதிக்கத்தக்கதான , நாட்படி மற்றும் பயணப் படிகளுக்கு உரிமைத் தகுதியுடையவராய் 
இருப்பார் ; 
24 . (1 ) கல்விமன்றமானது , பின்வரும் உறுப்பினர்களைக் கொண்டிருத்தல் வேண்டும் . 

கல்வி மன்றம் . 
அதாவது: 


வகை- - பதவிவழி உறுப்பினர்கள் 
( a ) துணைவேந்தர் ; 
( b ) புலங்களின் தலைவர்கள் ; 
( c ) பல்கலைக்கழக நூலக இயக்குநர் ; 
( d ) அரசு மற்றும் அரசு உதவிபெறும் அனைத்து பொறியியல் கல்லூரிகளின் 

முதல்வர்கள் . 


வகை- II - பிற உறுப்பினர்கள் 
(a ) துணைவேந்தரின் பரிந்துரையின் பேரில் பல்கலைக்கழக பேராசிரியர் 
களுக்கிடையேயிருந்து வேந்தரால் பெயர்குறித்து நியமிக்கப்பட்ட எட்டு உறுப்பினர்கள் ; 

(b ) அரசின் பரிந்துரையின் பேரில் இணைக்கப்பட்ட கல்லூரிகளின் 
முதல்வர்களுக்கிடையேயிருந்து வேந்தரால் பெயர்குறித்து நியமிக்கப்பட்ட பதினைந்து 
உறுப்பினர்கள் ; 


( c ) அரசின் பரிந்துரையின் பேரில் , கல்வி , ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிருவாகம் 
பொது மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான பொருட்பாடுகளில் செயல் திறமை 
வாய்ந்தவர்களாக இருந்து , வேந்தரால் பெயர்குறித்து நியமிக்கப்பட்ட மூன்று 
கல்வியாளர்கள் ; 


40 


( d ) துணைவேந்தரின் பரிந்துரையின் பேரில் , மாநில அரசுத்துறைகள் இருப்பூர்தி , 
இராணுவ பொறியியல் பணிகள் , பாதுகாப்பு , அஞ்சல் மற்றும் தந்திகள் தொலைபேசிகள் 
மற்றும் மாநிலத்தில் உள்ள பிற தன்னாட்சி நிறுவனங்கள் ஆகியவற்றின் முதன்மை 
பொறியாளர்கள் அல்லது பொது மேலாளர்களுக்கிடையேயிருந்து வேந்தரால் பெயர்குறித்து 
நியமிக்கப்பட்ட மூன்று உறுப்பினர்கள் ; 

( e ) அரசின் பரிந்துரையின் பேரில் , தொழில் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான 
பொருட்பாடுகளில் செயல்திறமைவாய்ந்த , தனியார் தொழில்கள் மற்றும் ஆராய்ச்சி 
நிறுவனங்களிலிருந்து வேந்தரால் பெயர்குறித்து நியமிக்கப்படும் மூன்று நபர்கள் ; 

(f ) அரசின் பரிந்துரையின் பேரில் , தொழில்கள் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான 
பொருட்பாட்டில் செயல்திறமைவாய்ந்த , மாநிலத்தில் உள்ள மைய மற்றும் மாநிலத் 
துறைகளின் பொதுத்தொழில் துறைகளிடமிருந்து வேந்தரால் பெயர்குறித்து நியமிக்கப்படும் 
மூன்று நபர்கள் ; 

(g ) அரசின் பரிந்துரையின் பேரில் , தொழில் சார்ந்த பொறியியல் 
சங்கங்களிடமிருந்து அல்லது நிறுவனங்களிடமிருந்து அல்லது அமைப்புகளிடமிருந்து 
அல்லது சங்கங்களிடமிருந்து வேந்தரால் பெயர்குறித்து நியமிக்கப்பட்ட மூன்று நபர்கள் ; 

(h ) துணை வேந்தரின் பரிந்துரையின் பேரில் , வேந்தரால் பெயர்குறித்து 
நியமிக்கப்பட்ட மைய மற்றும் மாநில அரசு ஆகிய இரண்டின் சிறுதொழில் 
நிறுவனங்களிலிருந்து அல்லது தொழில்முனைவர் வளர்ச்சி வாரியத்திலிருந்து அல்லது 
தொழில்பழகுநர் வாரியத்திலிருந்து உயர்சிறப்பு வாய்ந்த மூன்று நபர்கள் ; 

(i) துணைவேந்தரின் பரிந்துரையின் பேரில் , பின்வரும் நிறுவனங்கள் 
ஒவ்வொன்றின் ஆசிரியர்களுக்கிடையேயிருந்து வேந்தரால் நியமிக்கப்படும் நபர் ஒருவர் ; 

(i) இந்திய அறிவியல் நிறுவனம் , பெங்களூர் ; 
(i) இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் , சென்னை ; 
(iii ) இந்திய மேலாண்மை நிறுவனம் , பெங்களூர்; மற்றும் 

(iv ) தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் , திருச்சிராப்பள்ளி . 

() ) மேலே உள்ள இனங்கள் எவற்றிலும் உள்ளடக்கப்படாத ஆட்சிக்குழுவின் 
உறுப்பினர்கள் : 

வரம்புரை - பாடக்குழுவொன்றின் தலைவர் எவரையும் , அவர்தம் சிறப்பு 
அறிவானது கலந்துரையாடலின் இனங்களுக்குத் தொடர்புடையதாக இருக்குமேயானால் , 
அவரை கூட்டத்தில் கலந்துகொள்ளுமாறு அழைக்கலாம் . 

(2). ( ). (1) ஆம் உட்பிரிவில் பிற உறுப்பினர்கள் || எனும் வகையின்கீழ் (1) எனும் 
இனத்தின் பொருட்டு , கல்விமன்றத்தின் உறுப்பினராக உள்ள உயர்கல்வித் துறையைப் 
பொறுப்பில் கொண்டுள்ள அரசின் செயலாளரோ அல்லது தொழில்துறையைப் பொறுப்பில் 
கொண்டுள்ள அரசின் செயலாளரோ அல்லது தகவல் மற்றும் தொழில்நுட்பத் துறையைப் 
பொறுப்பில் கொண்டுள்ள அரசின் செயலாளரோ அல்லது சட்டத் துறையைப் பொறுப்பில் 
கொண்டுள்ள அரசின் செயலாளரோ , கல்வி மன்றத்தின் கூட்டங்களில் கலந்துகொள்ள 
இயலாது இருக்கும் நேர்வில் அவர் அரசின் துணைச் செயலாளரின் படிநிலைக்கு 
குறையாத அலுவலர் எவரையும் கூட்டங்களில் கலந்துகொள்ள அனுப்பி வைக்கலாம் ; 

(i ) (1)- ஆம் உட்பிரிவில் பிற உறுப்பினர்கள் - || எனும் வகையின்கீழ் () 
எனும் இனத்தின் பொருட்டு கல்விமன்றத்தின் உறுப்பினராக உள்ள தொழில்நுட்ப 
கல்வியின் இயக்குநர் காரணம் எதற்காகவும் கல்வி மன்றத்தின் கூட்டங்களில் 
கலந்துகொள்ள இயலாது இருக்கும் நேர்வில் , அவர் துணை இயக்குநர் படிநிலைக்குக் 
குறையாத துறை அலுவலர் எவரையும் கூட்டங்களில் கலந்து கொள்ள அனுப்பி வைக்கலாம் . 

( 3 ) ( a ) பிறவாறு வகை செய்யப்பட்டிருந்தால் தவிர , பெயர்குறித்து நியமிக்கப்பட்ட 
கல்வி மன்றத்தின் உறுப்பினர் , மூன்றாண்டுக் கால அளவு ஒன்றுக்குப் பதவி வகித்தல் 
வேண்டும் மற்றும் அத்தகைய உறுப்பினர் மற்றுமொரு மூன்றாண்டுகள் கால அளவிற்குப் 
பெயர் குறித்து நியமிக்கப்படுவதற்கு உரிமைத் தகுதி உடையவர் ஆவார் . 


41 


(b ) உறுப்பினர் ஒருவர் , கல்விமன்றத்தின் தற்செயல் காலியிடத்திற்கு , பெயர் 
குறித்து நியமிக்கப்பட்டிருக்குமிடத்து அத்தகைய உறுப்பினர் எவராலும் , ஓராண்டிற்குக் 
குறையாமல் வகித்து வரப்பட்ட பதவிக்கால அளவானது ஒரு முழுமையான மூன்று 
ஆண்டுகளைக் கொண்ட கால அளவாகக் கருதப்படுதல் வேண்டும் : 

முதலாம் வரம்புரை - ஆனால் , குறிப்பிட்ட தொரு அமைப்பின் உறுப்பினர் 
அல்லது ஒரு குறிப்பிட்ட நியமனப் பதவியை வகிக்கிறார் என்ற தகுதியினால் 
கல்விமன்றத்திற்கு உறுப்பினராகப் பெயர்குறித்து நியமிக்கப்பட்டிருக்கிற ஓர் உறுப்பினர் , 
அவர் அந்தக் குறிப்பிட்ட அமைப்பில் அல்லது நேர்விற்கேற்ப அந்த நியமனப் பதவியில் 
உறுப்பினராக இருப்பது அற்றுப்போகும் தேதியிலிருந்து கல்விமன்றத்தின் உறுப்பினராக 
இருப்பதும் அற்றுப்போதல் வேண்டும் : 

இரண்டாம் வரம்புரை. - கல்விமன்றத்தால் பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட 
உறுப்பினர் ஒருவர் , எந்தப் பதவியின் காரணமாக கல்விமன்றத்தின் பதவிவழி 
உறுப்பினராக இருப்பதற்கு அவர் உரிமைத் தகுதியுடையவராக இருக்கிராறோ 
அந்தப்பதவிகள் எதற்கேனும் தற்காலிகமாக நியமிக்கப்படுகிறவிடத்து , அவர் தாம் நியமனப் 
பொறுப்பை எடுத்துக் கொள்கிற தேதியிலிருந்து ஏழு நாட்களுக்குள்ளாக தாம் 
பெயர்குறித்து நியமிக்கப்பட்டதன் காரணமாக கல்விமன்றத்தின் உறுப்பினராகத் தாம் 
தொடர்ந்து இருப்பதற்கு விரும்புகிறாரா அல்லது அத்தகைய உறுப்பினராக இருக்கும் 
பதவியை விட்டு நீங்கி தம்முடைய நியமனத்தின் காரணமாகப் பதவிவழி உறுப்பினராக 
ஆவதற்கு விரும்புகிறாரா என்பதைத் தம்மால் கையொப்பமிடப்பட்டு துணைவேந்தருக்கு 
தெரிவிக்கப்பட்ட எழுத்துருவிலான அறிவிப்பின் மூலமாக தெரிவு செய்தல் வேண்டும் ; அந்த 
விருப்பத்தெரிவானது அறுதியானதாக இருத்தல் வேண்டும் . அந்த விருப்பத்தெரிவைச் 
செய்யத் தவறுவதின்பேரில் , பெயர்குறித்து நியமிக்கப்பட்ட உறுப்பினராக உள்ள தம்முடைய 
பதவியை விட்டு அவர் நீங்கியிருப்பதாகக் கொள்ளப் பெறுவர் . 

(4 ) நபரொருவர் , கல்விமன்றத்தின் உறுப்பினராக இருப்பது அற்றுப்போகும்போது , 
அவர் கல்விமன்றத்தில் தமக்கிருந்த உறுப்பினர் பதவியின் காரணத்தால் இப்பல்கலைக்கழக 
அதிகார அமைப்புகள் எதிலேனும் உறுப்பினராக அவர் இருப்பதும் அற்றுப்போதல் வேண்டும் . 

( 5) கல்விமன்றத்தின் உறுப்பினர்கள், வகுத்துரைக்கப் படக்கூடிய நாட்படிகள் மற்றும் 
பயணப்படிகள் தவிர இப்பல்கலைக் கழகத்திலிருந்து ஊதியம் எதனையும் பெறுவதற்கு 
உரிமைத்தகுதியுடையவர்கள் ஆகார் : 

வரம்புரை. - இந்த உட்பிரிவில் அடங்கியுள்ள எதுவும் , உறுப்பினர் எவரும் , தாம் 
வகிக்கிற பதவியின் காரணமாகத் தாம் உரிமைத் தகுதியுடையவராயிருக்கிற தன்னுடைய 
தமது இயல்பான பணி ஊதியங்களைப் பெறுவதைத் தடை செய்தல் ஆகாது . 

( 6 ) பதவிவழி உறுப்பினர் அல்லாத கல்விமன்றத்தின் ஓர் உறுப்பினர் , தமது 
பதவிக்காலம் முடிவதற்கு முன்பு எந்த நேரத்திலும் , தமது உறுப்பினர் பதவியிலிருந்தான 
பதவி விலகலைக் கொடுக்கலாம் ; அத்தகைய பதவி விலகலானது அவ்வுறுப்பினரால் 
எழுத்துருவிலான கடிதமொன்றின் வாயிலாக வேந்தருக்குத் தெரிவிக்கப்படுதல் வேண்டும் ; 
மற்றும் அப்பதவி விலகலானது , வேந்தரால் அது ஏற்கப்படும் தேதியிலிருந்து செயல்விளைவு 
பெறுதல் வேண்டும் ; 

25 . (1 ) கல்விமன்றமானது பல்கலைக் கழகத்தின் முதன்மையான கல்வி அமைப்பாக கல்விமன்றத்தின் 
இருந்துவரும் ; மற்றும் இந்தச் சட்டத்தின் மற்றும் நிலைவிதிகளுக்கும் உட்பட்டு இப் அதிகாரங்களும் 
பல்கலைக்கழகத்தில் பயிற்றுவிப்பதற்கும் தேர்வுக்குமான கட்டுப்பாட்டினையும் பொது 

அலுவல்களும் . 
ஒழுங்குமுறைகளையும் கொண்டிருத்தல் வேண்டும் . அவற்றின் தரநிலைகள் 
பேணிவரப்படுவதற்குப் பொறுப்பினை உடையதாக இருத்தல் வேண்டும் . மேலும் 
இப்பல்கலைக்கழகத்தின் பரவலான கொள்கைகளையும் , செயல் திட்டங்களையும் மறு 
ஆய்வு செய்யும் அமைப்பாகவும் கூட செயற்படுதல் வேண்டும் . 

(2 ) கல்விமன்றமானது , இப்பல்கலைகழகத்தின் முதன்மைக் கல்வி அமைப்பாகப் 
பின்வரும் அதிகாரங்களையும் அலுவல்களையும் கொண்டிருக்கும் : 

(a ) கற்பித்தல் மற்றும் பிற கல்வித் திட்டங்கள் மீது பொதுவான ஆளுகை 
அதிகாரத்தைச் செலுத்தி , அதன் தரங்களைப் பேணுதலும் உயர்த்துதலும் ; 


42 


(b ) ஒழுங்குமுறை விதிகளைச் செய்தல் ; அவற்றைத் திருத்துதல் அல்லது நீக்கம் 
செய்தல் ; 

( c ) (1) பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை அனுமதித்தல் தொடர்பாக மற்றும் 
அனுமதிக்கப்படவிருக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை குறித்து ; 

( ii ) பட்டங்கள் , பட்டயங்கள் மற்றும் பிற கல்விச் சிறப்புப் பட்டங்கள் , 
ஆகியவற்றுக்கான குறித்தகாலப் படிப்பு குறித்து ; மற்றும் 

( iii ) தேர்வுகளை நடத்துதல் , கல்வித் தரங்களைப் பேணுவது மற்றும் 
உயர்த்துவது குறித்து ; 

(iv ) பிற பல்கலைக்கழகங்கள் , கல்லூரிகள் , நிறுவனங்கள் மற்றும் 
குழுமங்களின் சமமான தேர்வுகள் , பட்டங்கள் , பட்டயங்கள் மற்றும் சான்றிதழ்களை 
வகுத்துரைத்தல் குறித்து ; 

(v ) பட்டப்படிப்பு , பட்டயப்படிப்பு அல்லது பிற கல்வி சிறப்புகளில் தொழில் 
பயிற்சியானது தேவைப்பாட்டின் பகுதியாக அமையுமிடத்து , அந்தப் பயிற்சி குறித்து ; 

( vi) மாணவர் செயல்திறனை மதிப்பீடு செய்தல் , சீர்தூக்கிப் பார்த்தல் மற்றும் 
தரப்படுத்துதல் குறித்து ; 
ஒழுங்குமுறை விதிகளைச் செய்தல் ; 

(d ) நூலகங்களைக் கட்டுப்பாடு செய்து பேணுதல் உள்ளிட்ட அனைத்து கல்வி 
சார்ந்த பொருள்களிலும் , ஆட்சிக் குழுவிற்கு அறிவுரை கூறுதல் ; 

( e ) பேராசிரியர் பதவி , இணைப் பேராசிரியர் பதவி , உதவிப் பேராசிரியர் 
பதவிகளுடன் ஆய்வு ஆசிரியர் உள்ளடங்களான பிற ஆசிரியப் பதவிகளை நிறுவுவதற்கும் , 
அப்பதவிகளுக்குரிய கடமைகள் மற்றும் ஊதியங்கள் குறித்தும் ஆட்சிக்குழுவுக்குப் 
பரிந்துரை செய்தல் ; 

(f ) கற்பித்தல் மற்றும் ஆய்வுத் துறைகளை அமைக்கவும் , மாற்றியமைக்கவுமான 
திட்டங்களை உருவாக்குதல் , மாற்றியமைத்தல் அல்லது திருத்தியமைத்தல் ; 

(g) முதுநிலைக் கல்வி கற்பித்தல் மற்றும் ஆய்வு குறித்து ஆட்சிக்குழுவுக்குப் 
பரிந்துரைகளைச் செய்தல் ; 

(h ) பல்கலைக்கழகத்தில் கற்பிப்பதற்காக வகுத்துரைக்கப்பட வேண்டிய கல்வித் 
தகுதிகள் குறித்து ஆட்சிக் குழுவுக்குப் பரிந்துரைகளைச் செய்தல் ; 

(1) கௌரவப் பட்டங்கள் மற்றும் இதர சிறப்பு பட்டங்கள் வழங்குவது குறித்து 
ஆட்சிக் குழுவுக்கு பரிந்துரைகள் செய்தல் ; 

(1) விதிகள் , ஒழுங்கு விதிமுறைகள் , பாடத்திட்டம் வகுத்தல் மற்றும் மதிப்பீட்டு 
முறைகள் , புதிய பாடப்பிரிவுகளை அறிமுகம் செய்தல் , இருக்கின்ற பாடங்களை 
மாற்றியமைத்தல் ஆகியவை குறித்த பாடக்குழுக்களின் கருத்துருக்களை மறு ஆய்வு செய்து 
செயல்படுத்துதல் ; 

(k ) பட்டதாரி உதவித் தொகைகள் மற்றும் படிப்பு உதவித் தொகைகள் ஆகியவை 
நிறுவுவது குறித்து ஆட்சிக்குழுவிற்கு பரிந்துரை செய்தல் ; 

(1 ) தொழில் நிறுவனங்களும் அரசுப்பணி தருநர்களும் ஒருபுறமும் மறுபக்கத்தில் 
பல்கலைக்கழகத்திற்கும் இடையே கூட்டு முயற்சியை மேம்படுத்துவதற்கான 
நடவடிக்கைகளை ஆட்சிக் குழுவிற்கு பரிந்துரை செய்தல் ; 

( m ) துணைவேந்தருக்கோ அல்லது கல்வி மன்றத்தின் ஏதேனும் ஒரு குழுவிற்கோ 
அதன் அதிகாரங்களில் எதனையும் ஒப்படைவு செய்தல் ; மற்றும் 

( n ) ஒவ்வொரு துறைக்கும் தேவையான இட வசதி , கருவிகள் , சாதனங்கள் , 
நூலகம் , பேணுகை மேலும் பிற இயற்பொருள் சார்ந்த வசதிகள் குறித்த தரத்தினை மதிப்பீடு 
செய்து பரிந்துரைத்தல் . 


43 


( 3) இச்சட்டத்தின் பிற வகைமுறைகளுக்குட்பட்டு , மறு ஆய்வு செய்யும் திறன் 
கொண்ட குழு என்ற வகையில் கல்விமன்றம் பின்வரும் அதிகாரங்களையும் , 
செயற்பணிகளையும் கொண்டிருக்கும் அதாவது : 

(a) பல்கலைக்கழகத்தின் பரவலான கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் 
அவ்வப்போது மறு ஆய்வு செய்து பல்கலைக்கழக முன்னேற்றம் , மேம்பாட்டிற்கான 
வழிமுறைகள் குறித்து ஆலோசனை கூறுதல் ; 

(b ) பொருள் எதனையும் குறித்து பல்கலைக்கழக வேந்தருக்கு ஆலோசனை 
அளிக்கக் கோரும்போது அவ்வாறு ஆலோசனை அளித்தல் ; மற்றும் 

( c ) நிலைமுறை விதிகளால் வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய பிற 
அதிகாரங்களைச் செலுத்துதல் மற்றும் அத்தகைய பிற செயற்பணிகளை ஆற்றுதல் ; 

26 . (1 ) கல்விமன்றம் , துணைவேந்தரால் நிர்ணயிக்கப்படும் தேதிகளில் ஆண்டு கல்விமன்றம் 
ஒவ்வொன்றிலும் குறைந்தது இருமுறையாவது கூடுதல்வேண்டும் . அவற்றில் ஒன்று கூட்டங்கள் . 
ஆண்டுக் கூட்டமென வழங்கப்படுதல் வேண்டும் . கல்விமன்றமானது அது , அவ்வப்போது 
தீர்மானிக்கக்கூடிய அத்தகைய பிற காலங்களிலும்கூட கூடலாம் . 

(2 ) கல்விமன்றக் கூட்டமொன்றுக்குத் தேவைப்படக்கூடிய கோரெண் என்பது , 
கல்விமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றிலொரு பங்காக 
இருத்தல் வேண்டும் : 

வரம்புரை . - ஆனால் , அத்தகைய கோரெண் , இப்பல்கலைக்கழகத்தின் 
பட்டமளிப்பிற்கோ அல்லது பட்டங்கள் , விருதுகள் , பட்டயங்கள் அல்லது பிற கல்விச் 
சிறப்புகளை வழங்கும் நோக்கத்திற்காக நடத்தப்படும் கல்விமன்றக் கூட்டமொன்றிற்கோ 
தேவை இல்லை. 

( 3 ) துணைவேந்தர் , பொருத்தமென்று தாம் கருதுகிற போதெல்லாம் , 
கல்விமன்றத்தின் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் நூற்றுக்கு ஐம்பது 
விழுக்காட்டிற்கு குறையாத உறுப்பினர்களால் கையொப்பமிடப்பட்ட எழுத்துருவிலான 
கோரிக்கை ஒன்றின்பேரில் , கல்விமன்றத்தின் சிறப்புக் கூட்டமொன்றைக் கூட்டலாம் . 
27 . (1) நிதிக்குழு , பின்வரும் உறுப்பினர்களைக் கொண்டிருக்கும் அதாவது : 

நிதிக்குழு . 
( a ) துணை வேந்தர் ; 
( b) நிதித்துறையைப் பொறுப்பில் கொண்டுள்ள அரசுச் செயலாளர் ; 
( c) உயர்கல்வித் துறையைப் பொறுப்பில் கொண்டுள்ள அரசுச்செயலாளர் ; 

( d ) ஆட்சிக் குழுவினால் தன்னுடைய உறுப்பினர்களுக்கிடையேயிருந்து 
பெயர்குறித்து நியமிக்கப்படும் இரண்டு உறுப்பினர்களில் ஒருவர் பேராசிரியராகவும் ஒருவர் 
வேந்தரால் ஆட்சிக்குழுவிற்குப் பெயர்குறித்து நியமிக்கப்படுபவராகவும் இருப்பார் ; 

(2 ) காரணங்கள் எதற்காகவும் நிதித்துறையைப் பொறுப்பில் கொண்டுள்ள அரசுச் 
செயலாளர் அல்லது உயர்கல்வித்துறையைப் பொறுப்பில் கொண்டுள்ள அரசுச் செயலாளர் 
நிதிக்குழுவின் கூட்டங்களில் கலந்துகொள்ள இயலவில்லையானால் அவர் அரசின் 
துணைச் செயலாளரின் படிநிலைக்குக் குறையாத தன்னுடைய துறையின் அலுவலர் 
எவரையும் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக அனுப்பி வைக்கலாம் ; 

( 3) நிதிக்குழுவிற்குத் துணைவேந்தர் , பதவி வழித்தலைவராகவும் நிதி அலுவலர் 
பதவிவழிச் செயலாளராகவும் இருந்துவருதல் வேண்டும் ; 

(4 ) பதவிவழி உறுப்பினர்களல்லாத நிதிக்குழுவின் மற்ற அனைத்து 
உறுப்பினர்களும் , மூன்றாண்டுக்கால அளவிற்குப் பதவி வகித்துவருவர் ; 

(5 ) நிதிக்குழு , கணக்குகளை ஆய்வு செய்வதற்கும் செலவினத்திற்கான 
கருத்துருக்களைக் கூர்ந்தாய்வு செய்வதற்குமென ஒவ்வோர் ஆண்டிலும் குறைந்தது 
இருமுறையாவது கூடுதல் வேண்டும் ; 

(6 ) நிதி அலுவலரால் தயாரிக்கப்பட்ட பல்கலைக்கழக ஆண்டுக் கணக்குகள் , 
பரிசீலனைக்காகவும் கருத்துரைகளுக்காகவும் நிதிக்குழுவின் முன்பு வைக்கப்படுதல் 
வேண்டும் ; அதன்பின்னர் ஒப்புதலளிப்புக்காக ஆட்சிக்குழுவிற்குப் பணிந்தனுப்புதல் 
வேண்டும் ; 


44 


( 7 ) நிதிக்குழுவானது , இப்பல்கலைக்கழகத்தின் வருமானம் மற்றும் வள 
ஆதாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் , ஆண்டிற்கான மொத்த தொடர் செலவினம் , 
மொத்த தொடராச் செலவினம் ஆகியவற்றின் வரம்புகளைப் பரிந்துரைத்தல் வேண்டும் ; 
(8 ) நிதிக்குழு 

(a ) அவ்வப்போது , பல்கலைக்கழகத்தின் நிதி நிலைமையை மறு ஆய்வு 
செய்யும் ; 

(b ) ஆண்டு நிதி மதிப்பீடுகளில் வகைமுறை எதுவும் செய்யப்பட்டிராத 
முதலீடு அல்லது செலவினத்தை உள்ளடக்கியுள்ள , அல்லது ஆண்டு நிதிமதிப்பீடுகளில் 
வகை செய்யப்பட்டுள்ள தொகைக்கும் மிகையாக உள்ள செலவினத்தை உள்ளடக்குகிற , 
கருத்துரு ஒவ்வொன்றின் பேரிலும் , ஆட்சிக்குழுவுக்குப் பரிந்துரை செய்யும் ; 

( c ) இப்பல்கலைக்கழகம் , அதன் துறைகள் , அதன் உறுப்பமை கல்லூரிகள் 
ஆகியவற்றின் கணக்குகளை வைத்து பேணி வருவதற்கான முறைகளையும் , 
நடைமுறைகளையும் , படிவங்களையும் வகுத்துரைக்கும் ; 

( d ) இப்பல்கலைக்கழக நிதிகள் தொடர்பான அனைத்துப் 
பொருட்பாடுகளின்பேரிலும் , ஆட்சிக் குழுவிற்குப் பரிந்துரை செய்யும் ; மற்றும் 

( e ) வகுத்துரைக்கப்படக்கூடிய பிற செயற் பணிகளைப் புரிந்துவரும் ; 

(9 ) நிதி அலுவலரால் தயாரிக்கப்பட்ட பல்கலைக்கழக நிதி மதிப்பீடுகள் 
பரிசீலனைக்காகவும் கருத்துரைகளுக்காகவும் நிதிக்குழுவின் முன்பு வைக்கப்படுதல் 
வேண்டும் ; நிதிக்குழுவினால் மாற்றியமைக்கப்பட்டவாறான மேற்சொன்ன மதிப்பீடுகள் , 
அதற்குப் பின்னர் , பரிசீலனைக்காக ஆட்சிக்குழுவின் முன்பு வைக்கப்படுதல் வேண்டும் . 
ஆட்சிக்குழு நிதிக்குழுவினால் செய்யப்பட்ட மாறுதல்களை ஏற்றுக் கொள்ளலாம் ; 

28 . (1) இப்பல்கலைக்கழகத்திற்கென திட்டமிடும் குழு ஒன்று அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; அது பல்கலைக்கழகத்தின் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி குறித்துப் பொதுவாக 
ஆலோசனை நல்குதல் வேண்டும் ; மேலும் அது பல்கலைக்கழகக் கல்வித்தரம் மற்றும் 
ஆராய்ச்சியை ஆய்வு செய்துவரும் ; 

( 2 ) திட்டமிடும்குழு , பின்வரும் உறுப்பினர்களைக் கொண்டிருக்கும் , அதாவது : 


திட்டமிடும் குழு . 


( a ) துணை வேந்தர் ; அவர் அக்குழுவின் பதவி வழித் தலைவராக இருப்பார் ; 
மற்றும் 

(b ) கல்வியில் சிறந்த எண்மருக்கு மேற்படாதவர்கள் ; 

( 3 ) திட்டமிடும் குழுவின் உறுப்பினர்கள் துணைவேந்தரின் பரிந்துரையின் பேரில் 
வேந்தரால் நியமிக்கப்படுவர்; மற்றும் அவர் தீர்மானிக்கக்கூடிய அத்தகைய கால அளவுக்குப் 
பதவி வகிப்பார் ; 

(4 ) திட்டமிடும் குழு , இந்தச் சட்டத்தினால் அதனிடம் உற்றமைந்துள்ள பிற 
அதிகாரங்கள் அனைத்தினோடும்கூட , கல்வி அலுவல்கள் எதனையும் குறித்து 
ஆட்சிக்குழுவிற்கும் , கல்விமன்றத்திற்கும் ஆலோசனை கூறுவதற்கும் உரிமை 
கொண்டதாகும் . 

29 . கற்பிக்கின்ற துறை ஒவ்வொன்றுடனும் இணைக்கப்பட்ட பாடக்குழுக்கள் 
இருத்தல் வேண்டும் . பாடக்குழுக்களின் அமைப்பும் அதிகாரங்களும் ; வகுத்துரைக்கப் 
படக்கூடியனவாக இருக்கும் ; 

30 . (1) பல்கலைக்கழகமானது , நோக்கங்கள் மற்றும் அதனுடைய அலுவல்களைக் 
கருத்திற் கொண்டு நிலைவிதிகளால் வகுத்துரைக்கப்படக் கூடிய அத்தகைய புலங்களை 
அமைத்துருவாக்கலாம் . 

(2 ) புலன்களின் அமைத்துருவாக்கமும் அலுவல்களும் , பிற எல்லாவகைகளிலும் , 
நிலைமுறை விதிகளின் மூலம் வகுத்துரைக்கப்படக்கூடியனவாக இருக்கும் . 

(3 ) புலம் ஒவ்வொன்றும் , நிலை விதிகளின் மூலமாக வகுத்துரைக்கப்படக்கூடிய 
கற்பிக்கின்ற அத்தகைய துறைகளைக் கொண்டிருக்கும் . 


பாடக்குழுக்கள். 


புலங்களை 
அமைத்துரு 
வாக்குதலும் 
அலுவல்களும் , 
பணிகளும் . 


45 


31 . பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்புகளென நிலைவிதிகளின் மூலம் பிற அதிகார 
விளம்பப்படக்கூடிய பிற அமைப்புகளை அமைத்துருவாக்குதலும் அவற்றின் 

அமைப்புகளை 

அமைத்துரு 
அதிகாரங்களும் , வகுத்துரைக்கப்படக் கூடியனவாக இருக்கும் . 

வாக்குதல் . 
32 . பல்கலைக்கழக அதிகார அமைப்புகள் அனைத்தும் , குழுக்களை குழுக்களை 
அமைத்துருவாக்குவதற்கும் அல்லது மாற்றியமைப்பதற்கும் மற்றும் தங்களுடைய அமைத்துரு 
அதிகாரங்களுக்குள் தாங்கள் பொருத்தமெனக் கருதுகிறவற்றை , அவற்றிடம் ஒப்படைவு 

வாக்குதலும் 

அதிகாரங்களை 
செய்வதற்கும் அதிகாரம் பெற்றிருத்தல் வேண்டும் . அத்தகைய குழுக்கள் , பிறவாறு வகை 

ஒப்படைவு 
செய்யப்பட்டுள்ளவாறு தவிர , தொடர்புடைய அதிகார அமைப்பின் உறுப்பினர்களையும் செய்தலும் , 
அவ்வதிகார அமைப்பு ஒவ்வொரு நேர்விலும் பொருத்தமெனக் கருதக்கூடிய பிற நபர்கள் 
எவரேனும் இருப்பின் அவர்களையும் உள்ளடக்கியிருத்தல் வேண்டும் . 


அத்தியாயம் - V 
நிலை விதிகள் துணைமுறைவிதிகள் 

ஒழுங்குமுறை விதிகள் 


33 . இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்குட்பட்டு , நிலைவிதிகள் , பின்வரும் நிலை விதிகள் . 
பொருட்பாடுகள் அனைத்திற்குமோ, அல்லது அவற்றுள் ஏதொன்றுக்குமோ, வகை 
செய்யலாம் ; அதாவது : 

(1) பட்டங்களை வழங்குவதற்காக , பட்டமளிப்பு விழாவை நடத்துதல் ; 

(2 ) மதிப்புறு ( கௌரவப் ) பட்டங்களையும் கல்விச் சிறப்புப் பட்டங்களையும் 
வழங்குதல் ; 

( 3) இப்பல்கலைக்கழக அதிகார அமைப்புகளின் அமைப்பு , அதிகாரங்கள் 
மற்றும் அலுவல்கள் ; 

(4 ) அதிகார அமைப்புகளின் உறுப்பினர்களிடையே எழும் காலியிடங்களை 
நிரப்புகின்ற முறை ; 

(5 ) அதிகார அமைப்புகளின் மற்றும் அவற்றின் குழுக்களின் 
உறுப்பினர்களுக்குச் செலுத்தப்படத்தக்க படித் தொகைகள் ; 

(6 ) அதிகார அமைப்புகளின் கூட்டங்களில் பின்பற்றப் படவேண்டிய 
நடைமுறை ; அத்தகைய கூட்டங்களில் அலுவல் நடத்துவதற்கான குறைவெண்வரம்பு 
( Quorum ) உள்ளடங்கலாக : 

(7 ) அதிகார அமைப்புகளின் ஆணைகள் அல்லது முடிவுகளுக்கு 
உறுதியொப்பமளித்தல் ; 

( 8 ) இப்பல்கலைக் கழகத்திலும் , அதன் உறுப்பமைக் கல்லூரிகளிலும் 
கற்பிக்கின்ற துறைகளை உருவாக்குதல் ; 

( 9 ) வேந்தர் மற்றும் இணைவேந்தர் அல்லாத இப்பல்கலைக்கழகத்தின் பிற 
அலுவலர்களின் பதவிக்கால அளவும் அவர்களின் நியமன முறைகளும் மற்றும் பணி பற்றிய 
வரைக்கட்டுகளும் ; 

( 10 ) இப்பல்கலைக்கழகத்தினால் பணியிலமர்த்தப்படும் ஆசிரியர்கள் மற்றும் 
ஏனையோரின் தகுதிப்பாடுகள் ; 

( 11) இப்பல்கலைக் கழகத்தினால் பணியிலமர்த்தப்படும் ஆசிரியர்களையும் 
ஏனையோரையும் வகைப்படுத்துதல் , அவர்களின் நியமனமுறை மற்றும் அவர்களின் பணி 
வரையறைகளையும் வரைக்கட்டுக்களையும் தீர்மானித்தல் ; 

(12 ) இப்பல்கலைக்கழகத்தினால் பணியிலமர்த்தப்படும் அலுவலர்கள் , 
ஆசிரியர்கள் மற்றும் ஏனையோரின் நன்மைக்காக ஓய்வூதியம் , பணிக்கொடை , காப்பீடு 
அல்லது வருங்கால வைப்பு நிதியத்தை ஏற்படுத்துதல் ; 


46 


(13 ) பட்டதாரி உதவித் தொகைகள் , பயண உதவித் தொகைகள் , படிப்புதவித் 
தொகைகள் , மாணவ உதவித் தொகைகள் , உதவிச் சம்பளங்கள் , ஆதரவுப் படிப்புத் 
தொகைகள் , பதக்கங்கள் , பரிசுகள் ஆகியவற்றை ஏற்படுத்துதலும் அவற்றை 
அளிப்பதற்கான வரைக்கட்டுகளும் ; 

(14 ) கூடங்கள் , மாணவர் விடுதிகள் , ஆய்வுக் கூடங்கள் ஆகியவற்றை 
நிறுவியமைத்தலும் , பேணி வருதலும் ; 

( 15 ) கூடங்களிலும் , மாணவர் விடுதிகளிலும் , இப்பல்கலைக்கழக 
மாணவர்கள் தங்கியிருப்பதற்கான வரைகட்டுகளும் அவ்வாறு தங்கியிருப்பதற்கான 
கட்டணங்களையும் பிற தொகைகளையும் விதித்தலும் ; 

( 16 ) பட்டதாரிகளைப் பதிவு செய்வதற்கான வரைக் கட்டுகளும் மற்றும் 
அதற்கான பதிவேட்டினை பேணி வருதலும் ; 

( 17 ) ஒப்புதலளிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு ஏற்பிசைவு அளிப்பதற்கான 
மற்றும் இப்பல்கலைக்கழகத்தோடு கல்லூரிகளை இணைப்பதற்கான வரைக்கட்டுகள் ; 

( 18 ) கல்லூரியொன்று தன்னாட்சிக் கல்லூரியாக பெயர் குறித்தழைக்கப் 
படுதலோ அல்லது அத்தகைய கல்லூரியை அவ்வாறு பெயர் குறித்து அழைக்கப்படுதலை 
நீக்குதலோ எந்த முறையில் எந்த வரைக்கட்டுக்களுக்கு உட்பட்டு செய்யப்பட வேண்டும் 
என்பது மற்றும் ஆளுநர்கள் குழுமம் , கல்விக்குழு , பாடக்குழுக்கள் , தேர்வாளர் குழுக்கள் 
ஆகியவற்றை அமைத்துருவாக்குதல் அல்லது மீண்டும் அமைத்துருவாக்குதல் அவற்றின் 
அதிகாரங்கள் , கடமைகள் ஆகியவை உள்ளடங்கலாக தன்னாட்சிக் கல்லூரிகளை 
நிருவகித்தல் தொடர்பான பொருட்பாடுகள் ; 

( 19) இப்பல்கலைக் கழக அதிகார அமைப்புகளிடம் அல்லது அலுவலர்களிடம் 
உற்றமைந்துள்ள அதிகாரங்களை ஒப்படைவு செய்தல் ; மற்றும் 

( 20 ) நிலைவிதிகளின் மூலம் வகுத்துரைக்கப்பட வேண்டுமெனக் 

கோரப்படுகின்ற அல்லது வகுத்துரைக்கப்படக்கூடிய பிற பொருட்பாடு எதுவும் ; 
நிலை விதிகள் 

34 . ( 1) ஆட்சிக்குழு , அவ்வப்போது , நிலைவிதிகளைச் செய்யலாம் மற்றும் 
எவ்வாறு இந்தப்பிரிவில் இதன்பின்பு வகை செய்யப்பட்டுள்ள முறையில் அந்நிலை விதிகளைத் 
செய்யப்படுகின்றன 

றன் திருத்தலாம் அல்லது நீக்கலாம் . 
என்பது . 

( 2 ) கல்விமன்றம் அல்லது துணைவேந்தர் , ஆட்சிக் குழுவிற்கு , 
அவ்வாட்சிக்குழுவால் நிறைவேற்றப்படவேண்டிய நிலைவிதி எதனின் அல்லது 
நிலைவிதியொன்றின் திருத்தம் அல்லது நீக்கம் எதனின் வரைவையும் , முன்மொழியலாம் , 
மற்றும் அத்தகைய வரைவானது , ஆட்சிக்குழுவினால் அதன் அடுத்த கூட்டத்தில் 
பரிசீலனை செய்யப்படுதல் வேண்டும் : 


வரம்புரை.- ஆனால் , துணைவேந்தர் , அந்த அதிகார அமைப்பிற்கு தன்னுடைய 
கருத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாலன்றி 
இப்பல்கலைக்கழகத்தினுடைய அதிகார அமைப்பு எதனின் தகுதி , அதிகாரங்கள் மற்றும் 
அமைப்பினைப் பாதிக்கும் வகையில் நிலைவிதி ஒன்றிற்குத் திருத்தம் ஒன்றை 
முன்மொழிதல் கூடாது ; அவ்வாறு வெளிபடுத்தப்பட்ட கருத்தானது ஆட்சிக்குழுவால் 
பரிசீலனைச் செய்யப்படுதல் வேண்டும் . 

( 3 ) ஆட்சிக்குழு , ( 2) - ஆம் உட்பிரிவின்படி கல்விமன்றத்தினால் மற்றும் 
துணை வேந்தரால் முன்மொழியப்பட்ட வரைவைப் பரிசீலனை செய்யலாம் ; மற்றும் 
அவ்வரைவை நிறைவேற்றலாம் அல்லது ஏற்க மறுத்துவிடலாம் அல்லது 
திருத்தங்களுடனோ இல்லாமலோ அதை மறுபரிசீலனைக்காகக் கல்விமன்றத்திற்கு 
அல்லது நேர்விற்கேற்ப துணைவேந்தருக்கு திருப்பியனுப்பலாம் ; 

(4 ) ( a ) ஆட்சிக் குழுவின் உறுப்பினர் எவரும் , நிலைவிதியொன்றின் அல்லது 
நிலைவிதியொன்றின் திருத்தம் அல்லது அதன் நீக்கம் எதனின் வரைவையும் 
ஆட்சிக்குழுவிற்கு முன்மொழியலாம் ; மற்றும் ஆட்சிக்குழுவானது , அவ்வரைவை ஏற்றுக் 
கொள்ளலாம் அல்லது அது கல்விமன்றத்தின் அதிகாரவரம்பு எல்லைக்குள் வாராத 
பொருட்பாடு ஒன்றைப் பற்றியதாக இருக்குமானால் அதை ஏற்க மறுத்துவிடலாம் . 


47 


(b ) அத்தகைய வரைவு , கல்விக்குழுவின் அதிகார வரம்பு எல்லைக்குள் 
இருக்கிற பொருட்பாடு ஒன்றைப்பற்றியதாக இருக்கிற நேர்வில் , ஆட்சிக்குழு , அதைப் 
பரிசீலனை செய்வதற்காகக் கல்விகுழுவிற்குக் குறித்தனுப்புதல் வேண்டும் ; அக்குழு 
அவ்வரைவிற்குத் தான் ஒப்புதலளிக்கவில்லை என்று ஆட்சிக்குழுவிற்கு அறிவிக்கலாம் ; 
அல்லது கல்விகுழு ஒப்புதலளிக்கக்கூடிய வடிவில் ஆட்சிக் குழுவிற்கு அவ்வரைவைப் 
பணிந்தனுப்பலாம் ; மேலும் , அவ்வாட்சிக் குழு அவ்வரைவைத் திருத்தங்களுடனோ, 
இல்லாமலோ நிறைவேற்றலாம் அல்லது ஏற்க மறுத்துவிடலாம் ; 

(5 ) ஆட்சிக்குழுவினால் நிறைவேற்றப்பட்ட நிலைவிதி ஒன்று அல்லது 
நிலைவிதியொன்றின் திருத்தம் அல்லது நீக்கமானது , வேந்தருக்குப் பணிந்தனுப்பப்படுதல் 
வேண்டும் . அவர் அதற்கு இசைவு அளிக்கலாம் அல்லது தாம் இசைவு அளிப்பதை நிறுத்தி 
வைக்கலாம் . ஆட்சிக் குழுவினால் நிறைவேற்றப்பட்ட நிலைவிதி ஒன்று அல்லது 
நிலைவிதியொன்றின் திருத்தம் அல்லது நீக்கமானது , வேந்தரால் அதற்கு 
இசைவளிக்கப்படுகிற வரையிலும் , செல்லுந்தன்மையைப் பெறாது இருத்தல் வேண்டும் . 

35 . இந்தச் சட்டத்தின் மற்றும் நிலை விதிகளில் வகை முறைகளுக்குட்பட்டு , துணைமுறை 
பல்கலைக்கழகத்தின் துணைமுறை விதிகள் , பின்வரும் பொருட்பாடுகள் அனைத்திற்கும் 

விதிகள் . 
அல்லது அவற்றில் எதற்கேனும் வகை செய்யலாம் அதவாது : 

( a ) இப்பல்கலைக்கழகத்திற்கும் அதனோடு இணைக்கப்பட்ட அல்லது 
ஒப்புதலளிக்கப்பட்ட கல்லூரிகளுக்கும் மாணவர்களைச் சேர்த்துக் கொள்ளுதல் ; 


(b ) இப்பல்கலைக்கழகத்தின் அனைத்துப் பட்டங்கள் , பட்டயங்கள் , பிற 
கல்விச் சிறப்புப் பட்டங்கள் ஆகியவற்றைப் பெறுவதற்கு வழி செய்கின்ற குறித்த காலப் 
படிப்புப் பிரிவுகள் ; 

(c ) எந்த வரைக்கட்டுகளின்படி , இப்பல்கலைக்கழகப் பட்டங்கள் , பட்டயங்கள் , 
பிற கல்விச் சிறப்புகள் ஆகியவற்றைப் பெறுவதற்கு வழி செய்கின்ற குறித்த காலப் படிப்புப் 
பிரிவுகளுக்கு மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுதல் வேண்டும் என்பது ; 

(d ) இப்பல்கலைக் கழகத்தின் தேர்வுகளை நடத்துதலும் எந்த 
வரைக்கட்டுகளின் பேரில் அத்தகைய தேர்வுகளுக்கு மாணவர்கள் ஏற்றுக் கொள்ளப்பட 
வேண்டும் என்பதும் ; 

( e ) தேர்வுகளுக்கு மாணவர்களை ஏற்றுக் கொள்வது தொடர்பாக எந்த 
முறையில் விலக்கு அளிக்கப்படலாம் என்பது ; 

(1 ) தேர்வு அமைப்புகளின் மற்றும் தேர்வாளர்களின் வரைக்கட்டுகள் மற்றும் 
நியமன முறை மற்றும் அவர்களுடைய கடமைகள் ; 

( g ) இப்பல்கலைக்கழக மாணவர்களிடையே ஒழுக்கத்தைப் பேணி வருதல் ; 

(h ) குறித்த காலப் படிப்புப் பிரிவு , ஆராய்ச்சி பரிசோதனை மற்றும் 
நடைமுறைப்பயிற்சி ஆகியவற்றிற்காகவும் இப்பல்கலைக் கழகத்தின் பட்டங்கள் , 
பட்டயங்கள் , பிற கல்விச் சிறப்புகள் ஆகியவற்றிற்கான தேர்வுகளுக்கு ஏற்றுக் 
கொள்வதற்காகவும் விதிக்கப்பட வேண்டிய கட்டணங்கள் ; மற்றும் 

( 1) இந்தச் சட்டத்தினாலோ , நிலைவிதிகளினாலோ , செய்யப்பட 
வேண்டியதாகவுள்ள அல்லது துணைமுறை விதி ஒன்றினால் வகுத்துரைக்கப்படக்கூடிய 
பிற பொருட்பாடு எதுவும் . 

36 . ( 1) இந்தச் சட்டத்தில் பிறவாறு வகை செய்யப்பட்டவாறு தவிர , துணைமுறை 
கல்விமன்றத்தினால் துணைமுறை விதிகள் செய்யப்படுதல் வேண்டும் . 

விதிகள் 
எவ்வாறு 

செய்யப் 
(2 ) கல்விமன்றத்தால் செய்யப்பட்ட துணைமுறை விதிகள் அனைத்தும் , படுகின்றன 
கல்விமன்றத்தால் நிர்ணயிக்கப்படக்கூடிய அத்தகைய தேதியிலிருந்து செயல்விளைவு என்பது . 
கொள்ளுதல் வேண்டும் ; ஆனால் அவ்வாறு செய்யப்பட்ட துணைமுறை விதி ஒவ்வொன்றும் , 
அது செய்யப்பட்டதற்குப் பின்னர் கூடிய விரைவில் ஆட்சிக் குழுவிற்கு பணிந்தனுப்பப்பட 
வேண்டும் ; மற்றும் ஆட்சிக்குழு தனது அடுத்தக் கூட்டத்தில் அதனைப் பரிசீலனை செய்தல் 
வேண்டும் . 


48 


ஒழுங்குமுறை 
விதிகள் 


( 3 ) ஆட்சிக்குழுவானது , அத்தகைய கூட்டத்தில் வருகைதந்திருக்கும் 
மூன்றில் இரண்டு பங்குக்கு குறையாத பெரும்பான்மை உறுப்பினர்களால் 
நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினால் , அத்தகைய துணைமுறை விதியை 
மாற்றியமைக்கவோ , அல்லது நீக்கவோ அதிகாரம் கொண்டதாகும் . மற்றும் அவ்வாறான 
துணைமுறை விதி அவ்வாறான தீர்மானத்தின் தேதியிலிருந்து அவ்வாறு 
மாற்றியமைக்கப்பட்டவாறான வடிவத்தில் செயல்விளைவு கொள்ளுதல் வேண்டும் . அல்லது 
நேர்வுக்கேற்ப அத்தகைய அவ்வாறு செயல்விளைவு கொள்வது அற்றுப்போதல் வேண்டும் . 

37 . (1 ) ஆட்சிக்குழுவும் , கல்விமன்றமும் ஒழுங்குமுறை விதிகளால் 
இந்தச்சட்டத்தின் , நிலைவிதிகளின் , துணைமுறை விதிகளின் மூலமாக வகை 
செய்யப்பட வேண்டிய பொருட்பாடுகள் அனைத்திற்காகவும் அல்லது அவற்றுள் 
ஏதொன்றுக்காகவும் மற்றும் அத்தகைய அதிகார அமைப்புகள் குறித்தாக மட்டுமே 
இருக்கின்ற பிற பொருட்பாடு எதற்காகவும் இந்தச் சட்டத்தின் , நிலைமுறை விதிகளின் 
மற்றும் துணைமுறை விதிகளின் வகைமுறைகளுக்கு இணங்கிய வகையிலான ஒழுங்கு 
முறை விதிகளை இயற்றலாம் . 

(2 ) அத்தகைய ஒழுங்கு முறை விதிகள் அனைத்தும் , ஆட்சிக்குழுவோ 
அல்லது நேர்விற்கேற்ப கல்விமன்றமோ இதன்பொருட்டு குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியிலிருந்து செயல்விளைவு கொள்ளுதல் வேண்டும் . 

(3) . (1) ஆம் உட்பிரிவில் சுட்டப்பட்ட அதிகார அமைப்புகள் ஒவ்வொன்றும் , 
அதன் உறுப்பினர்களுக்கு கூட்டத் தேதி குறித்தும் , கூட்டங்களில் பரிசீலிக்கப்படவேண்டிய 
அலுவல்கள் குறித்தும் மற்றும் கூட்டங்களின் நடைமுறைக் குறிப்புகளை வைத்துவருவது 
குறித்தும் உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு கொடுப்பதற்கு வகை செய்கின்ற ஒழுங்குமுறை 
விதிகளை இயற்றுதல் வேண்டும் . 

(4 ) ஆட்சிக்குழு , இந்தப்பிரிவின்படி செய்யப்பட்ட ஒழுங்குமுறை விதியில் , 
திருத்தத்தை அது குறித்துரைக்கக்கூடிய வகையில் அமைக்கவோ அல்லது அதன்படி 
தான் இயற்றிய அல்லது கல்விமன்றம் இயற்றிய ஒழுங்குமுறை விதியினை நீக்கவோ 
பணிக்கலாம் . 


அத்தியாயம் - VI 


மாணவர்களைச் சேர்த்துக் கொள்ளுதலும் அவர்களின் தங்குமிடமும் . 


பல்கலைக்கழகப் 

38 . (1) நபரெவரும் , 
படிப்புப் 
பிரிவுகளுக்கு 

(a ) அதற்கென வகுத்துரைக்கப்பட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாலன்றி , 
சேர்த்துக் 
கொள்ளுதல் . 

(b ) இப்பல்கலைக்கழகத்தால் வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய பிற 
கல்வி வரைக்கட்டுகளை நிறைவேற்றினாலன்றி , பல்கலைக்கழகத்தின் பட்டங்கள் , 
விருதுகள் அல்லது பட்டயங்களின் தேர்வுகளுக்கான அனுமதிக்காக இப்பல்கலைக் 
கழகத்தின் குறித்தகால படிப்புப்பிரிவு ஒன்றில் சேர்த்துக்கொள்ளப்படுதல் கூடாது . 

(2 ) பல்கலைக்கழகத் தேர்வு ஒன்றிற்காகத் தேர்வுநாடுகிற ஒருவர் , 
கல்விமன்றத்தின் பரிந்துரையின் பேரில் ஆட்சிக் குழுவினால் செய்யப்படும் தனி ஆணை 
ஒன்றின் மூலமாக இந்த உட்பிரிவின் வகை முறைகளிலிருந்து அவர் விலக்களிக்கப் 
பட்டிருந்தாலன்றி , பல்கலைக்கழகக் கல்லூரி ஒன்றின் அல்லது ஆய்வுக் கூடமொன்றின் 
அல்லது இணைக்கப்பட்ட அல்லது நேர்விற்கேற்ப ஒப்புதலளிக்கப்பட்ட கல்லூரியொன்றின் 
உறுப்பினரொருவராகப் பதிவுசெய்யப்படுதல் வேண்டும் ; அத்தகைய விலக்களிப்பு எதுவும் , 
ஆட்சிக்குழு பொருத்தமென கருதக்கூடிய அத்தகைய வரைக்கட்டுகளுக்கு உட்பட்டுச் 
செய்யப்படலாம் . 

( 3) (2)- ஆம் உட்பிரிவின் வகைமுறைகளிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ள 
மாணவர்களும் , பட்டமொன்றுக்கான குறித்த காலப் படிப்புப் பிரிவு அல்லாத பிற குறித்த 
காலப் படிப்புப் பிரிவுகளுக்கு வகுத்துரைக்கப்படும் வரைக்கட்டுகளுக்கிணங்க சேர்த்துக் 
கொள்ளப்படும் மாணவர்களும் , பல்கலைக்கழகத்தின் கல்லூரி சாரா மாணவர்களாக 
இருத்தல் வேண்டும் . 


49 


39. தேர்வுநாடுபவர் எவரும் , பல்கலைக்கழகக் கல்லூரி, அல்லது பல்கலைக்கழகத் 
ஆய்வுக்கூட மொன்றின் அல்லது இணைக்கப்பட்ட அல்லது ஒப்புதலளிக்கப்பட்ட தேர்வுகளுக்கு 
கல்லூரியொன்றின் உறுப்பினரொருவராக அவர் பதிவுசெய்யப்பட்டிருந்தாலன்றியும் மற்றும் 

ஏற்றுக் 

கொள்ளுதல் . 
அதற்கான ஒழுங்குமுறை விதிகளின்படி தேவைப்படும் வருகைப் பதிவுகுறித்த 
தேவைப்பாடுகளை நிறைவு செய்திருந்தாலன்றியும் , அல்லது வகுத்துரைக்கப்பட்ட ஒழுங்கு 
முறை விதிகளின்படி செய்யப்பட்ட கல்விமன்றத்தின் பரிந்துரையின் பேரில் பிறப்பிக்கப்பட்ட 
ஆட்சிக் குழுவின் ஆணை ஒன்றின் மூலமாக , அவ்வாறு பதிவுசெய்யப்படுவது அல்லது 
வருகைப்பதிவு குறித்த அல்லது இரண்டையும் குறித்த தேவைப்பாடுகளிலிருந்து அவருக்கு 
விலக்களிக்கப்பட்டிருந்தாலன்றி , பல்கலைக்கழகத் தேர்வு எதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படுதல் 
கூடாது . இந்தப் பிரிவின்படி வழங்கப்படும் விலக்களிப்புகளானவை , ஆட்சிக்குழு 
பொருத்தமென கருதக்கூடிய வரைக்கட்டுகளுக்கு உட்பட்டவையாயிருத்தல் வேண்டும் . 

40 . இப்பல்கலைக்கழகத்தினால் நடத்தப்படும் அல்லது அதனுடன் பல்கலைக்கழகத் 
இணைக்கப்பட்ட அல்லது அதனால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதல்லாத பிற கல்லூரி அல்லது 

தேர்வுகளுக்கான 

வருகைப் பதிவு 
கல்வி நிலையம் எதிலும் கல்வி கற்பிக்கப்படுவதன் போதான வருகைப் பதிவு எதுவும் , 

குறித்த தகுதி . 
பல்கலைக்கழகத் தேர்வு எதற்கும் ஏற்றுக் கொள்ளப்படுவதற்குத் தகுதியுடையதாக 
ஆக்காது . 
41 . இப்பல்கலைக்கழகத்தின் , கல்லூரி சாரா மாணவரல்லாத பிற மாணவர் , தி 

மாணவர் 
ஒவ்வொருவரும் , மாணவர் விடுதியொன்றிலோ அல்லது வகுத்துரைக்கப்படக்கூடிய 

விடுதியும் . 
அத்தகைய பிற வரைக் கட்டுகளின்படியோ தங்குமாறு கோரப்படுதல் வேண்டும் . 


அத்தியாயம் - VII 


பல்கலைக்கழக நிதியங்கள் , ஆண்டறிக்கை மற்றும் கணக்குகள் . 
42 . இப்பல்கலைக்கழகம் , பொது நிதியம் ஒன்றைப் பெற்றிருக்கும் அந்நிதியத்தில் , பொது நிதியம் . 

(a ) கட்டணங்கள் , மானியங்கள் , நன்கொடைகள் , கொடைகள் ஆகியவை 
எவையேனும் இருப்பின் அவற்றிலிருந்து பெறப்படும் அதன் வருமானத்தை ; 

( b ) மைய அரசு அல்லது மாநில அரசு எதுவும் அல்லது உள்ளாட்சி அதிகார 
அமைப்பு எதுவும் அல்லது பல்கலைக்கழக மானிய ஆணையம் அல்லது அதுபோன்ற பிற 
அமைப்பு , அல்லது மைய அல்லது மாநில அரசுக்குச் சொந்தமான அல்லது அதன் 
கட்டுப்பாட்டின் கீழுள்ள கூட்டு நிறுவனம் எதனாலும் வழங்கப்பட்ட பங்களிப்பு அல்லது 
மானியம் எதையும் ; 

( c ) நிலைக் கொடைகளையும் பிற வரவுகளையும் ; மற்றும் 
( d ) அதனால் கடனாகப் பெறப்பட்ட பணத்தையும் வரவு வைத்தல் வேண்டும் . 


43 . பல்கலைக்கழகம் நிலைவிதிகளினால் வகுத்துரைக்கப் படக்கூடிய பிற பிற நிதியங்கள் . 
நிதியங்களைக் கொண்டிருக்கலாம் . 

44 . பல்கலைக்கழக நிதியங்களும் அனைத்துப் பணங்களும் வகுத்துரைக்கப் நிதியங்களை 
படக்கூடிய முறையில் மேலாண்மை செய்யப்படுதல் வேண்டும் . 

மேலாண்மை 
செய்தல் . 


45 . பல்கலைக்கழகத்தின் ஆண்டறிக்கையானது , ஆட்சிக் குழுவால் தயாரிக்கப்படுதல் ஆண்டறிக்கை . 
வேண்டும் ; மற்றும் அது வகுத்துரைக்கப்படக்கூடிய தேதியன்றோ அல்லது அதற்கு 
முன்னரோ கல்விமன்றத்திற்கு பணிந்தனுப்பப்படுதல் வேண்டும் ; மற்றும் அது 
கல்விமன்றத்தால் அதன் அடுத்த ஆண்டு கூட்டத்தில் பரிசீலனைச் செய்யப்படுதல் 
வேண்டும் . கல்விமன்றமானது அதன் பேரில் தீர்மானங்களை நிறைவேற்றலாம் . அதனை 
ஆட்சிக்குழுவிற்குத் தெரியப்படுத்தலாம் ; மற்றும் அது அதற்கிணங்கியவகையில் 
நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் . ஆட்சிக்குழுவானது , அதனால் எடுக்கப்பட்ட 
நடவடிக்கையினை கல்வி மன்றத்திற்கு தெரிவித்தல் வேண்டும் . கல்விமன்றத்தின் 
அறிக்கையின் படியொன்றும் , அதன்பேரிலான தீர்மானம் ஏதேனும் இருப்பின் , அதன் படி 
ஒன்றும் அரசுக்குப் பணிந்தனுப்பப்படுதல் வேண்டும் . 


50 


ஆண்டுக் 
கணக்குகள் . 


46 . (1) இப்பல்கலைக்கழகத்தின் ஆண்டுக்கணக்குகள் , அரசு பணிக்கக்கூடிய 
அத்தகைய ஆய்வுக்கும் தணிக்கைக்கும் உட்படுத்தப்படுதல் வேண்டும் மற்றும் ஆண்டுக் 
கணக்குகளின் மற்றும் தணிக்கை அறிக்கையின் படியொன்று அரசுக்குப் 
பணிந்தனுப்பப்படுதல் வேண்டும் . 

(2 ) இப்பல்கலைக்கழகம் , அத்தகைய தணிக்கையில் எழுப்பப்பட்ட 
மறுப்புரைகளைத் தீர்த்து வைத்தல் வேண்டும் மற்றும் அந்தத் தணிக்கை 
அறிக்கையின் பேரில் அரசினால் பிறப்பிக்கப்படக்கூடிய அத்தகைய அறிவுறுத்தங்களை 
நிறைவேற்றுதல் வேண்டும் . 

( 3 ) கணக்குகள் , தணிக்கை செய்யப்பட்டவுடன் ஆட்சிக்குழுவால் 
வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய முறையில் வெயிடப்படுதல் வேண்டும் ; மற்றும் 
அதனுடைய படிகளை கல்விமன்றம் அதன் அடுத்தக் கூட்டத்தில் வைப்பதற்காகப் 
பணிந்தனுப்புவதோடு அவற்றை அத்தகைய வெளியீட்டிலிருந்து மூன்று மாதத்திற்குள் 
அரசுக்கும் பணிந்தனுப்புதல் வேண்டும் . 

(4 ) அரசு , ஆண்டுத் தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளையும் ஆண்டு 
அறிக்கையும் அதன் கருத்துரைகளோடுகூட சட்டமன்றப் பேரவையின் முன்பு வைப்பதற்கு 
ஆவன செய்தல் வேண்டும் . 

அத்தியாயம் - VIII 
பணி வரைக்கட்டுகள் 


ஓய்வூதியம் 
பணிக்கொடை 
முதலானவை. 


பணிவரைக் 

கட்டுகள் . 


47 . (1) இப்பல்கலைக்கழகம் , இப்பல்கலைக்கழகத்தால் பணியமர்த்தப்பட்டுள்ள 
தனி அலுவலர்கள் , ஆசிரியர்கள் , பிற நபர்கள் , ஆகியோரின் நலனுக்காக , 
வகுத்துரைக்கப்படக்கூடிய முறையிலும் அத்தகைய வரைகட்டுகளுக்குட்பட்டும் , தான் 
பொருத்தமெனக் கருதக்கூடிய அத்தகைய ஓய்வூதியம் , பணிக்கொடை காப்பீடு , வருங்கால 
வைப்பு நிதியம் ஆகியவற்றை ஏற்படுத்துதல் வேண்டும் . 
(2 ) இப்பல்கலைக்கழகம் , (1)- ஆம் உட்பிரிவின்படி வருங்கால வைப்பு நிதியம் மையச் சட்டம் 

XI/1925 . 
ஒன்றை அவ்வாறு ஏற்படுத்தியுள்ள விடத்து , இப்பல்லைகக்கழகம் ஓர் உள்ளாட்சி அதிகார 
அமைப்பாகவும் , அந்நிதியம் ஓர் அரசு வருங்கால வைப்பு நிதியமாகவும் இருந்தாற் போன்றே , 
1925 - ஆம் ஆண்டு வருங்கால வைப்பு நிதியங்கள் சட்டத்தின் வகைமுறைகள் 
அந்நிதியத்திற்குப் பொருந்துதல் வேண்டும் என்று அரசு விளம்பலாம் . 

( 3 ) இப்பல்கலைக்கழகம் , நிதிக்குழுவை கலந்தாய்வு செய்து ; தான் 
தீர்மானிக்கக்கூடிய முறையில் அவ்வருங்கால வைப்பு நிதியத் தொகையை முதலீடு 
செய்யலாம் . 

48 . இந்தச் சட்டத்தின் வகை முறைகளுக்குட்பட்டு , இப் பல்கலைக்கழகத்தில் 
பணியிலமர்த்தப்பட்டுள்ள அலுவலர்கள் , ஆசிரியர்கள் பிற நபர்கள் ஆகியோரின் நியமனம் , 
அவர்களைத் தெரிவு செய்வதற்கான நடைமுறை , அவர்களின் சம்பளம் மற்றும் படித் 
தொகைகள் மற்றும் பிற பணிவரைக்கட்டுகள் (நிபந்தனைகள் ) ஆகியவை , 
வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 

விளக்கம் ,- இந்த பிரிவின் நோக்கத்திற்காக , " அலுவலர்கள் என்னும் சொல் 
வேந்தரையும் , இணைவேந்தரையும் உள்ளடக்குதல் கூடாது . 

49 . (1) ஆசிரியர்கள் பதவிகளுக்கு நியமனம் செய்வதற்காக ஆட்சிக் குழுவிற்குப் 
பரிந்துரைகளைச் செய்வதற்காகத் தெரிவுக் குழு ஒன்று இருத்தல் வேண்டும் . 

(2 ) (1) ஆம் உட்பிரிவில் குறித்துரைக்கப்பட்டுள்ள பதவிகளுக்கு நியமனம் 
செய்வதற்கான தெரிவுக் குழுவானது , துணைவேந்தரையும் , வேந்தரால் பெயர் 
குறிப்பிடப்பட்ட ஒருவரையும் அரசால் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒருவரையும் வகுத்துரைக்கப் 
படக்கூடிய அத்தகைய பிற நபர்களையும் கொண்டிருத்தல் வேண்டும் ; 

வரம்புரை - தெரிவுக் குழுவால் செய்யப்படும் அத்தகைய நியமனங்களுக்கான 
தெரிவானது , பல்கலைக்கழக மானியக் குழுவினால் அல்லது அத்தகைய நியமனம் 
தொடர்பான பிற முகவாண்மைகளால் பிறப்பிக்கப்பட்ட நெறிமுறைகளுக்கு இணங்கிய 
வகையில் செய்யப்படுதல் வேண்டும் . 


தெரிவுக் குழு . 


51 


(3) துணைவேந்தர், தெரிவுக்குழு ஒன்றின் கூட்டங்களில் தலைமை வகிப்பார் . 


( 4 ) தேர்வுக்குழு ஒன்றின் கூட்டங்கள் துணைவேந்தரால் கூட்டப்படுதல் 


வேண்டும் . 


( 5 ) பரிந்துரைகளைச் செய்வதில் தெரிவுக் குழுவினால் பின்பற்றப்பட 
வேண்டிய நடைமுறை என்னவென்று , துணைமுறை விதிகளின் மூலம் விதிக்கப்படுதல் 
வேண்டும் . 

( 6 ) தெரிவுக் குழு ஒன்றினால் செய்யப்படும் பரிந்துரைகளை ஆட்சிக்குழு 
ஏற்றுக் கொள்வதற்கு இயலாதிருக்குமானால் , அது தன் காரணங்களைப் பதிவு செய்து , 
இறுதி ஆணைகளுக்காக , அதை வேந்தருக்குப் பணிந்தனுப்புதல் வேண்டும் . 

( 7 ) தற்காலிகப் பதவிகளுக்கான அல்லது காலியிடங்களுக்கான 
நியமனங்கள் , கீழே குறித்துக் காட்டப்பட்டுள்ள முறையில் செய்யப்படுதல் வேண்டும் : 


(1) அத்தற்காலிகக் காலியிடமானது , ஒரு கல்விக்காலத் தொடருக்கும் 
அதிகமானதொரு கால அளவிற்கானதாக இருக்குமானால் , அது , முன் சென்ற வகை 
முறைகளில் குறித்துக் காட்டப்பட்டுள்ள நடைமுறைக்கிணங்கத் தெரிவுக் குழுவின் 
ஆலோசனையின் பேரில் நிரப்பப்படுதல் வேண்டும் : 

வரம்புரை: - துணைவேந்தர் , பணி நலனை முன்னிட்டு அக்காலியிடத்தை 
நிரப்புவது தேவையாயிருக்கிறது என்று தெளிவுறக் காண்பாரானால் ( 1) ஆம் உட்கூறில் 
குறிப்பிடப்படும் உள்ளமை தெரிவுக் குழு ஒன்றினால் , ஒரு தற்காலிக அடிப்படையின் பேரில் 
ஆறு திங்களுக்கு மேற்படாத ஒரு கால அளவிற்கு அந்த நியமனம் செய்யப்படலாம் . 

( 1) அத்தற்காலிக காலியிடமானது , ஓராண்டுக்கு குறைவானதொரு கால 
அளவுக்கானதாக இருக்குமானால் , தொடர்புடைய புலத்தின் தலைவரையும் துறைத் 
தலைவரையும் , துணை வேந்தரால் பெயர் குறிக்கப்பட்ட ஒருவரையும் உள்ளடக்கிய 
உள்ளமை தெரிவுக்குழு ஒன்றின் பரிந்துரையின் பேரில் , அத்தகைய காலி இடத்திற்கு 
நியமனம் செய்யப்படுதல் வேண்டும் : 

முதலாம் வரம்புரை - ஆனால் ஒருவரே தலைவர் பதவியையும் மற்றும் துறைத் 
தலைவர் பதவியையும் சேர்த்து வகிப்பாரானால் , அத்தெரிவுக் குழு துணை வேந்தரால் 
பெயர் குறிக்கப்பட்ட இருவரை உள்ளடக்கியதாக இருக்கலாம் : 

இரண்டாம் வரம்புரை: - மேலும் கற்பிக்கின்ற பதவிகளில் இறப்பினாலோ , பிற 
காரணம் எதனாலுமோ எதிர்பாராத தற்செயல் காலியிடங்கள் ஏற்படும் நேர்வில் 
தொடர்புடைய புலத்தலைவர் , தொடர்புடைய துறையின் தலைவரைக் கலந்தறிந்து ஒரு 
திங்களுக்குத் தற்காலிகப் பணி நியமனம் ஒன்றைச் செய்து , அத்தகைய நியமனம் குறித்துத் 
துணைவேந்தருக்கும் பதிவாளருக்கும் அறிவிக்கலாம் ; 

(ii) தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர் எவரும் , இந்தச் சட்டத்தின்படி 
நியமிக்கப்படுவதற்கான முறையான தெரிவுக் குழு ஒன்றினால் அவர் 
பரிந்துரைக்கப்படவில்லையானால் , அவர் தற்காலிக அல்லது நேர்விற்கேற்ப, நிலையான 
நியமனத்திற்காக ஒரு உள்ளமை தெரிவுக் குழுவினாலோ அல்லது ஒரு முறையான 
தெரிவுக் குழுவினாலோ பின்னர் தெரிந்தெடுக்கப்பட்டாலன்றி , அத்தகைய தற்காலிக 
வேலை வாய்ப்பின்பேரில் பணியில் தொடர்ந்து இருத்தல் கூடாது . 

50 . (1 ) இப்பல்கலைக்கழகத்தின் ஒவ்வொரு துறையும் ஒரு பேராசிரியராக 
அல்லது இயக்குநராக இருக்க வேண்டிய ஒரு தலைவரைக் கொண்டிருக்கும் ; மற்றும் 
அவருடைய கடமைகளும் செயற்பணிகளும் , நியமனத்திற்கான வரையறைகளும் 
வரைக்கட்டுகளும் துணைமுறைவிதிகளால் வகுத்துரைக்கப்படுதல் வேண்டும் : 

முதலாம் வரம்புரை: - ஆனால் துறை எதிலேனும் ஒருவருக்கு மேற்பட்ட 
பேராசிரியர்கள் இருப்பார்களானால் , அந்தத் துறையின் தலைவர் , துணைமுறை விதிகளால் 
வகுத்துரைக்கப்பட்ட முறையில் நியமிக்கப்படுதல் வேண்டும் : 

இரண்டாம் வரம்புரை: - மேலும் பேராசிரியர் எவரும் இல்லாத துறையொன்றில் , 
இணைப் பேராசிரியர் ஒருவர் அல்லது உதவிப் பேராசிரியர் ஒருவர் துணைமுறை விதிகளால் 
வகுத்துரைக்கப்பட்ட முறையில் துறையின் தலைவராக நியமிக்கப்படலாம் . 


துறைத் 
தலைவர்களின் 
பணிவரையறை 
களும் வரைக் 
கட்டுகளும் . 


52 


புலன்களின் 
தலைவர்கள். 


(2 ) துறைத் தலைவராக நியமிக்கப்பட முன்வந்ததை ஏற்க மறுத்துவிடுவதற்கு 
ஒரு பேராசிரியருக்கு அல்லது இணைப் பேராசிரியருக்கு அல்லது உதவிப் பேராசிரியருக்கு 
உரிமையுண்டு . 

( 3 ) துறைத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஒருவர் , மூன்றாண்டுக் கால 
அளவிற்கு அத்தகையவராகப் பதவி வகித்தல் வேண்டும் . மற்றும் மீண்டும் 
நியமிக்கப்படுவதற்குத் தகுதியுடையவராவார் . 

(4 ) துறைத் தலைவரொருவர் , தம்முடைய பதவிக்கால அளவின் போது , எந்த 
நேரத்திலும் தம்முடைய பதவியை விட்டு விலகலாம் . 

(5 ) துறைத் தலைவரொருவர் , துணைமுறை விதிகளால் 
வகுத்துரைக்கப்படக்கூடிய செயற்பணிகளைப் புரிந்து வருவார் . 

51 . ( 1) புலத்தின் தலைவர் ஒவ்வொருவரும் , அப்புலத்திலுள்ள 
பேராசிரியர்களுக்கிடையேயிருந்து துணைவேந்தரால் மூன்றாண்டுக் கால அளவுக்கு 
நியமிக்கப்படுவார் ; மற்றும் அவர் மீண்டும் நியமிக்கப்படுவதற்குத் தகுதியுடையவராவார் . 

முதலாம் வரம்புரை - தலைவர் ஒருவர் , அறுபது வயது நிறைவெய்தியதன் பேரில் 
அத்தகையவராகப் பதவி வகிப்பது அற்றுப் போதல் வேண்டும் : 

இரண்டாம் வரம்புரை :- எந்தச் சமயத்திலேனும் புலம் ஒன்றில் பேராசிரியர் எவரும் 
இல்லாதிருந்தால் , துணைவேந்தர் , அப்புலத்தின் தலைவருக்குள்ள அதிகாரங்களைக் 
செலுத்தி வருவார் . 

(2 ) தலைவரின் பதவி காலியாக இருக்கின்ற போது அல்லது 
அத்தலைவரானவர் நோய் , பணிக்கு வராமை காரணமாகவோ அல்லது பிற காரணம் 
எதனாலேனும் தம்முடைய பதவியின் கடமைகளை ஆற்றுவதற்கு இயலாதவராக 
இருக்கின்றபோது , அவருடைய பதவியின் கடமைகள் அந்நோக்கத்திற்காகத் 
துணைவேந்தரால் நியமிக்கப்படக் கூடிய அத்தகைய நபரால் புரிந்து வரப்படும் . 

( 3 ) தலைவரானவர் , அப்புலத்தின் தலைவராயிருப்பார் , மற்றும் அப்புலத்தில் 
கற்பிக்கப்படுவதன் மற்றும் ஆராய்ச்சி செய்யப்படுவதன் தரங்களைப் பேணி வருவதற்கும் 
பொறுப்புடையவராய் இருப்பார் . தலைவர் துணைமுறை விதிகளின் மூலம் 
வகுத்துரைக்கப்படக் கூடிய பிற செயற்பணிகளையும் பெற்றிருப்பார் . 

(4 ) தலைவர் , பாடக் குழுக்களின் அல்லது நேர்விற்கேற்ப புலக் குழுக்களின் 
கூட்டம் எதற்கும் வருகை தருவதற்கும் , அதில் பேசுவதற்கும் உரிமை பெற்றிருப்பார் ; 
ஆனால் , அதன் உறுப்பினராக அவர் இருந்தாலன்றி , அதில் வாக்களிப்பதற்கு அவர் உரிமை 
பெற்றிருக்கமாட்டார் . 


( 9 


அத்தியாயம் - IX 


ஒரு சில 


தமிழ்நாடு சட்டம் 

30/1978 


கல்லூரிகளைப் 
பல்கலைக் 
கழகத்திற்கு 
மாற்றுதல் . 


கல்லூரிகளை மாற்றுதல் 
52 . (1 ) 1978 - ஆம் ஆண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகச் சட்டத்திலோ 
( இதன்பின்பு, 1978 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவது ) அதன்படிச் செய்யப்பட்ட 
நிலைவிதிகள் , துணைமுறை விதிகள், ஒழுங்குமுறை விதிகள் , ஆணைகள் ஆகியவற்றிலோ 
என்ன அடங்கியிருந்த போதிலும் குறிக்கப்பட்ட தேதியன்றும் அது முதற்கொண்டும் , 
பல்கலைக்கழக பரப்பிடத்தில் உள்ள கல்லூரிகள் குறிக்கப்பட்ட நாளுக்கு அடுத்து 
முன்னதாக உள்ள தேதியன்று அவை இணைக்கப்பட்டிருந்த சென்னை அண்ணா 
பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிக்கப்படுதல் வேண்டும் . 

(2 ) அரசு , குறிக்கப்பட்ட தேதிக்குப் பின்னர் எந்த நேரத்திலும் , தாம் 
பொருத்தமெனக் கருதக்கூடிய வரையறைகள் மற்றும் வரைக்கட்டுகளின் பேரில் , அதன் 
பயன்பாட்டிற்காக உள்ள அதனுடைய நிலங்கள் எதனையும் பல்கலைக்கழகத்திற்கு 
மாற்றலாம் . 


53 


தமிழ்நாடு சட்டம் 
30 /1978 
பொருந்தாது 
என்பது . 


(3 ) அரசு , குறிக்கப்பட்ட தேதிக்குப் பின்னர் , எந்த நேரத்திலும் , தாம் 
பொருத்தமெனக் கருதக்கூடிய வரையறைகள் மற்றும் வரைக்கட்டுகளின் பேரில் , 
இப்பல்கலைக் கழகப் பரப்பிடத்திற்குள் அமைந்துள்ள அதன் கல்லூரிகள் மற்றும் 
நிறுவனங்கள் எவற்றையும் கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை செய்வதை 
இப்பல்கலைக்கழகத்திற்கு மாற்றலாம் . 

(4 ) இம்மாநிலத்தில் , பல்கலைக்கழகமொன்றை நிறுவுவது தொடர்பான 
பிறச்சட்டம் எதிலுமோ , அல்லது அதன்படி செய்யப்பட்ட நிலைவிதிகள் , 
துணைமுறைவிதிகள் , ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் ஆணையில் என்ன 
அடங்கியிருந்தபோதிலும் அரசால் அறிவிக்கை செய்யப்பட்ட தேதியன்றும் அதுமுதற் 
கொண்டும் ( 3) - ஆம் உட்பிரிவில் சுட்டப்பட்ட கல்லூரிகள் அல்லது நிறுவனங்கள் 
அறிவிக்கை செய்யப்பட்ட தேதிக்கு அடுத்து முன்னதாக உள்ள தேதியன்று , அவை எந்தப் 
பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருந்தனவோ அந்தப் பல்கலைக்கழகத்திலிருந்து 
பிரிக்கப்பட்டு இப்பல்கலைக் கழகத்துடன் இணைக்கப்படுதல் வேண்டும் . 

53 . (1), ( 2 ) முதல் (8 ) வரையிலான உட்பிரிவுகளின் வகைமுறைகளுக்குட்பட்டு 
1978 ஆம் ஆண்டுச் சட்டமானது , குறிக்கப்பட்ட தேதியன்றும் அது முதற்கொண்டும் இந்தச் 
சட்டத்தின் வகைமுறைகள் பொருந்துகிற பரப்பிடங்களைப் பொறுத்த அளவில் , 
பொருந்துவது அற்றுப்போதல் வேண்டும் . 

(2) அவ்வாறு அற்றுப்போவதானது........ 

( a ) இந்தச்சட்டத்தின் வகைமுறைகள் பொருந்துகின்ற பரப்பிடங்களைப் 
பொறுத்த அளவில் , 1978 ஆம் ஆண்டுச் சட்டம் முன்னர் செயற்பாட்டில் இருந்ததையோ ; 
அல்லது 

( b ) 1978 ஆம் ஆண்டு சட்டத்திற்கெதிராகப் புரியப்பட்ட குற்றச்செயல் 
எதனையும் பொறுத்த அளவில் ஏற்க நேரிட்ட தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை 
எதனையுமோ ; அல்லது 

(c ) அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை தொடர்பான 
புலனாய்வு , சட்ட நடவடிக்கை அல்லது தீர்வழி எதையுமோ பாதிக்கலாகாது ; மற்றும் இந்தச் 
சட்டம் நிறைவேற்றப்படாதது போன்றே , அத்தகைய புலனாய்வு , சட்ட நடவடிக்கை அல்லது 
தீர்வழி எதுவும் தொடுக்கப்படலாம் , தொடர்ந்து நடத்தப்படலாம் அல்லது 
நிறைவேற்றப்படலாம் ; மற்றும் அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு , அல்லது தண்டனை 
எதுவும் விதிக்கப்படலாம் . 

(3 ) (1)- ஆம் உட்பிரிவில் என்ன அடங்கியிருந்த போதிலும் , 1978 ஆம் 
ஆண்டு சட்டத்தின் கீழ் செய்யப்பட்டவையும் , மற்றும் குறிக்கப்பட்ட தேதியன்று 
நடைமுறையில் உள்ளவையுமான நிலை விதிகள் , துணைமுறை விதிகள் மற்றும் 
ஒழுங்குமுறை விதிகள் அனைத்தும் , அவற்றிற்குப் பதிலாக இந்தச் சட்டத்தின் கீழ் 
செய்யப்படக்கூடிய நிலை விதிகள் , துணைமுறைவிதிகள் மற்றும் ஒழுங்கு முறை விதிகள் 
ஆகியவை அமைகின்ற வரையிலும் , அவை எந்த அளவிற்கு இந்தச் சட்டத்துடன் 
ஒவ்வாதவாக இல்லாதிருக்கின்றனவோ அந்த அளவுக்கு இப்பல்கலைக்கழகப் 
பரப்பிடத்திற்குள் தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருதல் வேண்டும் . 

(4 ) இந்தச் சட்டத்தில் அல்லது , ( 3) - ஆம் உட்பிரிவின்படி தொடர்ந்து 
நடைமுறையில் உள்ள அல்லது இந்தச் சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட நிலை விதிகள் , 
துணைமுறை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகளில் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , 
குறிக்கப்பட்ட தேதிக்கு அடுத்து முன்னர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துடன் 
இணைக்கப்பட்ட அல்லது அதனால் ஒப்புதல் அளிக்கப்பெற்ற இப்பல்கலைக்கழக 
பரப்பிடத்திற்குள் இருக்கின்ற கல்லூரி ஒன்றின் மாணவராய் இருந்திருக்கின்ற ஒவ்வொரு 
நபரும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தனது குறித்தகால படிப்பை நிறைவு 
செய்வதற்கு அனுமதிக்கப்படுதல் வேண்டும் . மற்றும் அத்தகைய மாணவர்களுக்கு , 
குறித்தக் காலப் படிப்பிற்கிணங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழக சென்னை அண்ணா 
தொழில்நுட்பப் பல்கலைக்கழகத்தால் தீர்மானிக்கப்படக் கூடிய கால அளவுக்கு மற்றும் 
தீர்மானிக்கப்படக் கூடிய முறையில் பயிற்றுவித்தல் , கற்பித்தல் மற்றும் பயிற்சிக்கு சென்னை 
அண்ணா தொழில் நுட்ப பல்கலைக்கழகம் ஏற்பாடுகள் செய்தல் வேண்டும் . மேலும் , 
அத்தகைய மாணவர்கள் அந்தகால அளவின் போது சென்னை அண்ணா 
பல்கலைக்கழகத்தால் வைக்கப்படும் அல்லது நடத்தப்படும் தேர்வுகளுக்கு 


54 


ஏற்றுக்கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் அத்தகைய தேர்வுகளின் முடிவின் பேரில் 
தகுதிபெற்ற மாணவர்கட்கு , சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் நேர் இணையான 
பட்டம் , பட்டயம் , அல்லது பிற கல்விச்சிறப்புகள் , சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தால் 
வழங்கப்படுதல் வேண்டும் . 

(5 ) குறிக்கப்பட்ட தேதிக்கு முன்னர் - 

(a ) சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துடன் தொடர்ந்து 
இணைக்கப்பட்டவையாய் இருக்கின்ற அல்லது அதனால் ஏற்பிசைவு அளிக்கப்பட்டவையாக 
இருக்கின்றவையும் ; மற்றும் 

(b ) சென்னை அண்ணா பல்கலைக்கழக பட்டத்தேர்வுக்கு ஏற்றுக் 
கொள்ளப்படுவதற்கான குறித்த காலப் படிப்பிற்கு வகை செய்கின்றவையுமான 
இப்பல்கலைக்கழகம் பரப்பிடத்திற்குள்ளாக அமைந்துள்ள கல்லூரிகள் அனைத்தும் 
இந்தச்சட்டத்தின்படி , சென்னை அண்ணா தொழில்நுட்பப் பல்கலைக்கழகத்துடன் 
இணைக்கப்பட்ட கல்லூரிகளாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் இந்தச் சட்டத்தின் 
வகை முறைகள் எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு அதன்படியே பொருந்துதல் 
வேண்டும் . 

(6 ) குறிக்கப்பட்ட தேதிக்கு அடுத்து முன்னர் மேற்சொன்ன 
பல்கலைக்கழகத்தின் பட்டங்கள் மற்றும் பட்டயங்களுக்கான தேர்வுகளுக்கு 
ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான குறித்த கால படிப்பிற்கு வகை செய்கின்ற சென்னை 
அண்ணா பல்கலைக்கழகத்தால் தொடர்ந்து ஏற்பிசைவளிக்கப் பெறுகின்ற , 
இப்பல்கலைக்கழக பரப்பிடத்திற்குள் உள்ள அனைத்து கல்லூரிகளும் , இந்தச் 
சட்டத்தின்படி சென்னை அண்ணா தொழில்நுட்பப் பல்கலைக்கழகத்தால் 
ஒப்புதலளிக்கப்பெற்ற கல்லூரிகளாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் இந்தச் 
சட்டத்தின் வகை முறைகள் எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு அதன்படியே 
பொருந்துதல் வேண்டும் . 

( 7 ) குறிக்கப்பட்ட தேதிக்கு அடுத்து முன்னர் சென்னை அண்ணா 
பல்கலைக்கழகத்தால் தொடர்ந்து ஏற்பிசைவளிக்கப்பெற்று வருகின்ற இப்பல்கலைக்கழகப் 
பரப்பிடத்திற்குள் உள்ள தங்கும் விடுதிகள் , அனைத்தும் , இந்தச் சட்டத்தின்படி சென்னை 
அண்ணா தொழில்நுட்பப் பல்கலைக்கழகத்தால் ஏற்பிசைவளிக்கப்பெற்ற தங்கு 
விடுதிகளாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் இந்தச் சட்டத்தின் வகைமுறைகள் ; 
எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு , அதன்படியே பொருந்துதல் வேண்டும் . 

(8) . (2) - ஆம் உட்பிரிவின் வகை முறைகளுக்குட்பட்டு , ஆனால் ( 3) முதல் 
(7 ) வரையிலான உட்பிரிவுகளின் வகை முறைகளுக்கு ஊறில்லாமல் , இந்தச் சட்டத்தின் 
வகைமுறைகள் பொருந்துகின்ற பரப்பிடங்கள் எதனையும் பொறுத்து , 1978 - ஆம் ஆண்டு 
சட்டத்தின் வகைமுறை எதனின்படியும் குறிக்கப்பட்ட தேதிக்கு முன்னர் செய்யப்பட்ட 
எதுவும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் , இந்தச் சட்டத்தின் நேரிணையான 
வகைமுறையின்படி செய்யப்பட்டிருப்பதாகவோ அல்லது எடுக்கப்பட்டிருப்பதாகவோ 
கொள்ளப்படுதல் வேண்டும் மற்றும் இந்தச் சட்டத்தின் நேரிணையான வகை முறையின்படி 
செய்யப்பட்ட செயல் எதனாலும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதனாலும் 
தள்ளிவைக்கப்பட்டாலன்றியும் மற்றும் தள்ளி வைக்கப்படுகின்ற வரையிலும் அதன்படி 
தொடர்ந்து செயல் விளைவு பெற்றிருத்தலும் வேண்டும் . 


அத்தியாயம் - X 
மாறுதற்கால வகைமுறைகள் 


முதல் துணை 
வேந்தரின் 
நியமனம் 


54 . ( II) - ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவில் என்ன அடங்கியிருந்த போதிலும் 
இந்தச் சட்டமானது குறிக்கப்பட்ட தேதியில் இருந்து மூன்று திங்களுக்குள்ளாக , முதல் 
துணைவேந்தரானவர் அரசினால் மூன்றாண்டுகளுக்கு மேற்படாததொரு கால அளவிற்கு 
அதனால் நிர்ணயிக்கப்படும் சம்பளத்தின் பேரிலும் அது பொருத்தமெனக் கருதலாகும் பிற 
வரைக்கட்டுகளின் பேரிலும் நியமிக்கப்படுவார் : 


55 


வரம்புரை: - ஆனால் முதல் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் , அவருடைய 
பதவிக் காலத்தின்போது அறுபத்தைந்து வயதை நிறைவெய்துவாரானால் , பதவியிலிருந்து 
ஓய்வு பெறுவார் . 

55 . ( 14 )- ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவில் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , முதல் 
குறிக்கப்பட்ட தேதியிலிருந்து மூன்று திங்களுக்குள்ளாக , முதல் பதிவாளரானவர் , 

பதிவாளரின் 

நியமனம் . 
அரசினால் மூன்றாண்டுகளுக்கு மேற்படாததொரு கால அளவிற்கும் அதனால் 
நிர்ணயிக்கப்படும் சம்பளத்தின் பேரிலும் மற்றும் அது பொருத்தமெனக் கருதலாகும் பிற 
வரைக் கட்டுகளின் பேரிலும் நியமிக்கப்படுவார் : 

வரம்புரை: - முதல் பதிவாளராக நியமிக்கப்பட்டவர் , அவருடைய பதவி 
காலத்தின்போது அவர் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவராக இருக்கிற நேர்வில் அறுபது 
வயதை நிறைவெய்தும் போதும் , அவர் அரசுப்பொறியியற் கல்லூரி எதனின் பேராசிரியர் 
ஒருவராக இருக்கிற நேர்வில் , ஐம்பத்தெட்டு வயதை அவர் நிறைவெய்தும் போதும் 
பதவியிலிருந்து ஓய்வு பெறுவார் . 

56 . (1 ) நியமனம் செய்யப்பட்ட தேதியிலிருந்து ஆறு திங்களுக்குள் அல்லது முதல் துணை 
அறிவிக்கையின் மூலம் அரசு குறித்துரைக்க கூடிய ஓராண்டுக்கு மேற்படாத அதிகமான 

வேந்தரின் 

மாறுதற்கால 
கால அளவிற்குள் , ஆட்சிக்குழு , கல்வி மன்றம் ஆகியவற்றையும் மற்றும் 

அதிகாரங்கள் . 
இப்பல்கலைக்கழகத்தின் பிற அதிகார அமைப்புக்களையும் அமைப்பதற்கான 
ஏற்பாடுகளைச் செய்யவேண்டியது முதல் துணைவேந்தரின் கடமையாகும் . 

(2 ) முதல் துணைவேந்தர் அரசைக் கலந்தறிந்து , இப்பல்கலைக்கழகம் 
செயற்படுவதற்குத் தேவையாயிருக்கக்கூடிய விதிகளைச் செய்தல் வேண்டும் . 

( 3) (1) ஆம் உட்பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட அதிகார அமைப்புக்கள் , 
அரசு இதன்பொருட்டு அறிவிக்கையின் மூலம் குறித்துரைக்கக் கூடிய தேதியில் அவற்றின் 
செயற்பணிகளை ஆற்றத் தொடங்குதல் வேண்டும் . 

(4) தேவைப்படக்கூடிய நிலை விதிகள், துணைமுறை விதிகள் , ஒழுங்குமுறை 
விதிகள் ஆகியவற்றை வரைவு செய்து அவற்றை முடிவு செய்வதற்காக , அவை பற்றி 
நடவடிக்கை எடுக்கத் தகுதி வாய்ந்த அந்தந்த அதிகார அமைப்புகளுக்கு அவற்றைப் 
பணிந்தனுப்ப வேண்டியது முதல் துணைவேந்தரின் கடமையாகும் . அத்தகைய 
நிலைவிதிகள் , துணைமுறை விதிகள் , ஒழுங்குமுறை விதிகள் ஆகியவை , 
உருவாக்கப்பட்டவுடன் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படுதல் வேண்டும் . 

(5 ) இந்தச் சட்டத்திலும் நிலை விதிகளிலும் , என்ன அடங்கியிருந்தபோதிலும் , 
மற்றும் அதிகார அமைப்பு ஒன்று உரியவாறு அமைக்கப்படும் காலம் வரையிலும் , முதல் 
துணைவேந்தர் , இந்தச் சட்டம் மற்றும் நிலைவிதிகளின்படி அத்தகைய அதிகார அமைப்பின் 
அதிகாரங்கள் மற்றும் கடமைகளில் எதனையும் செலுத்தி வருவதற்கும் புரிந்து வருவதற்கும் 
தற்காலிகமாக அலுவலர் எவரையும் நியமிக்கலாம் அல்லது குழு எதையும் 
அமைத்துருவாக்கலாம் . 


மல் 


அத்தியாயம் - XI 

பல்வகைப்பட்டவை . 
57 . இப்பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்பு எதனின் அல்லது பிற அமைப்பு திற 

காலியிடங்களை 
எதனின் பதவி வழி உறுப்பினர்களல்லாத பிற உறுப்பினர்களுக்கிடையேயும் எழும் தற்செயல் 

நிரப்புதல் 
காலியிடங்கள் அனைத்தும் , எந்த உறுப்பினருடைய பதவியிடம் காலியாக ஆகியுள்ளதோ 
அந்த உறுப்பினரைப் பெயர் குறித்து நியமனம் செய்தவரால் அல்லது தேர்ந்தெடுத்தவரால் 
அல்லது அமைப்பினால் வசதிக்கேற்றபடி எவ்வளவு விரைவில் கூடுமோ அவ்வளவு 
விரைவில் நிரப்பப்படுதல் வேண்டும் மற்றும் தற்செயல் காலியிடமொன்றுக்கு பெயர் குறித்து 
நியமிக்கப்பட்டவர் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் , எவருடைய பதவியிடத்தை அவர் 
நிரப்புகிறாரோ அவர் ஓர் உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய கால அளவின் எஞ்சிய 
பகுதிக்கு அத்தகைய அதிகார அமைப்பு அல்லது அமைப்பின் உறுப்பினராக இருந்து 
வருவார் . 


56 


வரம்புரை: - ஆனால் , இப்பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்பு எதனின் 
அல்லது பிற அமைப்பு எதனின் உறுப்பினரின் பதவிக் காலமும் முடிவடைகிற 
தேதிக்கு முன்னர் , ஆறு மாதங்களுக்குள் தற்செயல் காலியிடங்கள் எதுவும் ஏற்படுமானால் 

அத்தகைய காலியிடமானது நிரப்பப்படுதலாகாது . 
பல்கலைக் 

58 . இப்பல்கலைக்கழகத்தின் அதிகார அமைப்பு எதனின் அல்லது பிற அமைப்பு 
கழகத்தின் 

எதனின் செயல் அல்லது நடவடிக்கை எதுவும் காலியிடம் ஏதேனும் இருக்கின்ற 
அதிகார 

காரணத்தால் மட்டுமே , அல்லது இப்பல்கலைக்கழக அதிகார அமைப்பு எதனின் அல்லது 
அமைப்புகளின் 
மற்றும் பிற 

பிற அமைப்பு எதனின் உறுப்பினர் ஒருவரின் தேர்தலில் அல்லது நியமனத்தில் குறைபாடு 
அமைப்புகளின் அல்லது முறைகேடு ஏதேனும் உள்ள காரணத்தால் மட்டுமே , அல்லது வழக்கின் 
நடவடிக்கைகள் , 

தகுதிகளை பாதிக்காதவாறு அத்தகைய செயல் அல்லது நடவடிக்கையில் , குறைபாடு 
காலியிடங்கள் | 

அல்லது முறைகேடு ஏதேனும் உள்ள காரணத்தால் மட்டுமே , அல்லது பல்கலைக்கழகத்தின் 
காரணமாகச் 
செல்லாதவையாக அதிகார அ 

அதிகார அமைப்பு அல்லது பிற அமைப்பானது இந்தச் சட்டம் கோருகிறவாறு அத்தகைய 
ஆக்கப்படுதல் இடைவெளிகளில் கூடவில்லை என்னும் காரணத்தால் மட்டுமே செல்லாததாக 

ஆக்கப்படுதலாகாது . 
பல்கலைக்கழக 

59 . (1 ) ஆட்சிக் குழுவானது , - இப்பல்கலைக்கழக அதிகார அமைப்பு எதனின் 
உறுப்பினர் 

உறுப்பினர் எவரேனும் , ஆட்சிக் குழுவின் கருத்தின்படி , ஒழுக்கக்கேட்டை 
பதவியிலிருந்து 
நீக்குதல் . 

உள்ளடக்கியதாகவுள்ள ஒரு குற்றச் செயலுக்காக குற்றவியல் வழக்கு 
நீதிமன்றமொன்றினால் தண்டனைத் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பாரானால் , அல்லது 
கடுந்தவறான நடத்தை இழைத்த குற்றவாளியாக இருப்பாரானால் , ஆட்சிக் குழுவின் 
மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மையராலும் மற்றும் கூட்டத்திற்கு வருகை தந்து 
வாக்களிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் மூன்றில் இரண்டு பங்குக்கு குறைந்ததல்லாத 
பெரும்பான்மையாராலும் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தின் மூலமாகவும் இதன் 
பொருட்டுப் பிறப்பிக்கப்பட்ட எழுத்துருவிலான ஆணை ஒன்றின் மூலம் அத்தகைய நபரை , 
இப்பல்கலைக்கழக அதிகார அமைப்பு எதனின் உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கம் 
செய்யலாம் . 


ஆகாது . 


( 2 ) நபர் எவரும் , மனச் சீர்கேடுற்றவராகவோ அல்லது ஒரு செவிட்டு 
ஊமையாகவோ ஆகியிருக்கின்றவரென்றால் , அல்லது நொடித்த ஒருவராக நீதித் தீர்ப்பு 
பெறுவதற்கு விண்ணப்பித்துக் கொண்டிருந்தால் அல்லது நொடித்த ஒருவராக நீதித் தீர்ப்பு 
அளிக்கப் பெற்றிருந்தால் , இதன் பொருட்டுப் பிறப்பிக்கப்பட்ட எழுத்துருவிலான 
ஆணையொன்றின் மூலம் ஆட்சிக் குழுவானது , இப்பல்கலைக்கழக அதிகார அமைப்பு 
எதனின் உறுப்பினர் பதவியிலிருந்தும் அவரை நீக்கம் செய்யலாம் . 

( 3) நபரொருவரின் மீதும் எடுக்கக் கருதியுள்ள நடவடிக்கைக்கு எதிராகக் 
காரணங்காட்டுவதற்கு , அவருக்கு நியாயமான வாய்ப்பொன்று கொடுக்கப்பட்டிருந்தாலன்றி , 
இந்தப் பிரிவின்படி நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படுதல் கூடாது . 

(4 ) (1) ஆம் உட்பிரிவு அல்லது நேர்விற்கேற்ப (2 ) ஆம் உட்பிரிவின்படி 
பிறப்பிக்கப்பட்ட ஆணை ஒவ்வொன்றின் படியொன்றினை , அது அவ்வாறு பிறப்பிக்கப்பட்ட 
பின்னர் , கூடிய விரைவில் , ஒழுங்குமுறை விதிகளால் வகுத்துரைக்கப்பட்ட முறையில் 

தொடர்புடைய நபருக்குத் கொடுத்துத் தகவல் தெரிவிக்கப்படுதல் வேண்டும் . 
பல்கலைக்கழக 

60 . இப்பல்கலைக்கழக அதிகார அமைப்பு எதனின் அல்லது இப்பல்கலைக்கழக 
அதிகார பிற அமைப்பு எதனின் உறுப்பினர் ஒருவராக எவரேனும் உரியவாறு 

களையும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாரா அல்லது பெயர் குறித்து நியமனம் செய்யப்பட்டுள்ளாரா அல்லது 
பிற 
அமைப்புகளையும் 

உறுப்பினராயிருப்பதற்குத் தகுதியுடையவராயிருக்கின்றாரா என்பது குறித்து வினா 
அமைத்துரு ஏதேனும் எழுமானால் , அவ்வினா, வேந்தருக்குக் குறித்தனுப்பப்படுதல் வேண்டும் . அதன் 
வாக்குதல் மீதான அவருடைய முடிவே அறுதியானதாகும் . 
பற்றிய 
பூசல்கள் . 

61 . இந்தச் சட்டத்திலோ அப்போதைக்கு நடைமுறையில் உள்ள பிற சட்டம் 
பெறுவதற்கான எதிலுமோ என்ன அடங்கியிருந்தபோதிலும் , அரசு எழுத்துருவிலான ஆணையின் மூலமாக , 
அதிகாரம் . 

இப்பல்கலைக்கழக அலுவல்கள் தொடர்பான பொருட்பாடு எதையும் பற்றி , இப்பல்கலைக் 
கழகத்திடமிருந்து தகவல் எதையும் கேட்டுப் பெறலாம் , மற்றும் இப்பல்கலைக் கழகம் 
அத்தகைய தகவல் தன்னிடம் இருக்குமானால் , அத்தகைய தகவலை நியாயமானதொரு 
கால அளவுக்குள் அரசுக்கு அளித்தல் வேண்டும் : 


தகவல் 


57 


பட்டதாரிகளை 
பதிவுசெய்தல் . 


வரம்புரை: - இப்பல்கலைக்கழகம் , கமுக்கமானதெனக் கருதுகிற தகவலைப் 
பொறுத்தவரையில் , இப்பல்கலைக் கழகமானது , அதை வேந்தர் மற்றும் இணைவேந்தர் 
ஆகியோர் முன்பு வைக்கலாம் . 

62 . (1 ) குறிக்கப்பட்ட நாளன்றும் அது முதற்கொண்டும் 

( a ) இந்திய எல்லைப் பரப்பிடத்திற்குள் பல்கலைக்கழகம் எதனின் 
பட்டதாரியாக மூன்று ஆண்டுகளுக்குக் குறையாமல் இருந்துவந்திருக்கிற அல்லது 

(b ) இந்திய எல்லைப் பரப்பிடத்திற்குள் , உள்ள பல்கலைக் கழகம் எதனின் 
பதிவுபெற்ற பட்டதாரியாக இருக்கிற இப்பல்கலைக்கழக பரப்பிடத்திற்குள் சாதாரணமாக 
வசிக்கும் ஒவ்வொரு நபரும் 

நிலைவிதிகளால் வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய வரைக்கட்டுகளுக்கு உட்பட்டு 
அத்தகையக் கட்டணத்தை செலுத்துவதன் பேரில் , ஐந்து ஆண்டு கால அளவிற்கு இந்தச் 
சட்டத்தின்படி பேணிவரப்படும் பட்டதாரிகள் பதிவேட்டில் தன்னுடைய பெயரைப் பதிவு 
செய்ய உரிமைத் தகுதியுடையவர் ஆவார் . 

(2) . ( 1) ஆம் உட்பிரிவின்படி பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் 
அனைத்தும் வகுத்துரைக்கப்பட்ட கட்டணத்துடனும் நிலைவிதிகளினால் 
வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய தகுதிகளின் நிரூபணங்களுடனும் பதிவாளருக்கு 
அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும் . 

( 3) பதிவாளர் , (2 ) - ஆம் உட்பிரிவின்படி விண்ண ப்பம் 
பெற்றுக்கொண்டதன்பேரிலும் தாம் தக்கதெனக் கருதுகிற அத்தகைய விசாரணையை 
மேற்கொண்டதற்குப் பின்பும் விண்ணப்பதாரருடைய பெயரை பட்டதாரிகளுடைய 
பதிவேட்டில் பதிவு செய்தல் வேண்டும் . 

( 4 ) ( 3) - ஆம் உட்பிரிவின்படி பட்டதாரிகளுடைய பதிவேட்டில் பதிவு 
செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு நபரும் , நிலை விதிகளால் வகுத்துரைக்கப்படக்கூடிய 
காலத்திற்குள்ளும் அத்தகைய முறையிலும் மற்றும் அத்தகைய கட்டணத்தைச் 
செலுத்துவதன் பேரிலும் , இதன்பொருட்டு பதிவாளருக்கு விண்ணப்பிப்பதன் பேரில் 
ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை அத்தகைய பதிவினைப் புதுப்பித்துக்கொள்ள உரிமைத் 
தகுதியுடையவர் ஆவார் . 


63 . (1) ஆட்சிக் குழு தான் பொருத்தமெனக் கருதுகிற அத்தகைய வரையறைகள் சிறப்பு நியமன 
மற்றும் வரைக்கட்டுகளின் பேரில் , இப்பல்கலைக் கழகத்தின் பேராசிரியர் பதவி ஒன்றை முறை. 
ஏற்றுக் கொள்ளுமாறு , உயர்கல்வி சிறப்பையும் தொழில்முறைத் தேர்ச்சிப் பேறுகளையும் 
பெற்றுள்ள நபரெவரையும் அழைக்கலாம் ; மற்றும் அவர் ஏற்றுக் கொண்டதன் பேரில் , அவரை 
அப்பதவிக்கு நியமிக்கலாம் . 

(2) ஆட்சிக்குழு , துணைமுறை விதிகளில் வகுத்துரைக்கப்பட்டுள்ள 
முறைக்கிணங்க கூட்டுச் செயல் திட்டமொன்றை மேற்கொள்வதற்காக , பிற பல்கலைக் 
கழகம் அல்லது அமைப்பு எதிலேனும் பணிபுரிகின்ற ஆசிரியர் ஒருவரையோ கல்விப் 
பணியாளர் தொகுதியின் பிற உறுப்பினர் எவரையுமோ நியமிக்கலாம் . 

64 . ஆட்சிக்குழுவானது , குறிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஒவ்வொரு இணைக்கப்பட்ட 
மூன்றாண்டுகளின் முடிவிலும் , இப்பல்கலைக்கழகப் பரப்பிடத்திற்குள் உள்ள 

கல்லூரி 

மீதான 
இணைக்கப்பட்ட மற்றும் ஒப்புதலளிக்கப்பட்ட கல்லூரிகளின் நிலையைப் பற்றி அரசிற்கு 

அறிக்கை . 
அறிக்கையொன்றை பணிந்தனுப்புதல் வேண்டும் . அரசு , அவ்வறிக்கையின் மீது தான் 
பொருத்தமெனக் கருதும் நடவடிக்கையினை எடுத்தல் வேண்டும் . 

65 . (1 ) குறிக்கப்பட்ட தேதிக்குப் பின்பு , இப்பல்கலைக்கழக அதிகார அமைப்பு இடர்பாடுகளை 
எதையேனும் முதல் முதலில் அமைத்துருவாக்குதல் குறித்தோ அல்லது மீண்டும் நீக்குவதற்கான 
அமைத்துருவாக்குதல் குறித்தோ, அல்லது பிறவாறு இந்தச் சட்டத்தின் வகை முறைகளைச் அதிகாரம் . 
செயல்படுத்துதல் குறித்தோ இடர்ப்பாடு ஏதேனும் எழுமானால் , அரசு , அறிவிக்கையின் 
மூலமாக அந்த இடர்ப்பாட்டை நீக்குவதற்காக தேவையானதென்று அல்லது உகந்ததென்று 
தனக்குத் தோன்றக் கூடிய , இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு ஒவ்வாதவையாயிராத 
அத்தகைய வகை முறைகளைச் செய்யலாம் : 


58 


வரம்புரை - அத்தகைய அறிவிக்கை எதுவும் , 3 - ஆம் பிரிவின்படி 
பல்கலைக்கழகம் நிறுவியமைக்கப்பட்ட தேதியிலிருந்து ஐந்தாண்டுகள் முடிவடைந்ததற்குப் 
பின்னர் , பிறப்பிக்கப்படுதலாகாது . 

( 2 ) (1) ஆம் உட்பிரிவின்படியோ இந்தச் சட்டத்தின் பிறவகை முறைகள் 
எவற்றின்படியுமோ பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை ஒவ்வொன்றும் , அது பிறப்பிக்கப்பட்ட பின்பு, 
நடைமுறைக்கு இயன்ற விரைவில் சட்டமன்றப் பேரவையின் முன்பு வைக்கப்படுதல் 
வேண்டும் ; மற்றும் அது , அவ்வாறு வைக்கப்படும் கூட்டத்தொடர் அல்லது அடுத்த 
கூட்டத்தொடர் முடிவடைவதற்கு முன்பு , அத்தகைய அறிவிக்கை எதிலும் மாறுதல் 
எதையேனும் சட்டமன்றப் பேரவையானது செய்யுமானால் , அல்லது அந்த அறிவிக்கை 
பிறப்பிக்கப்படலாகாது என்று சட்டமன்றப் பேரவை முடிவு செய்யுமானால் , அந்த 
அறிவிக்கையானது , அதன்பின்பு அத்தகைய மாற்றியமைக்கப்பட்ட வடிவத்தில் மட்டுமே 
செல்லாற்றல் பெறுதல் வேண்டும் ; அல்லது நேர்விற்கேற்ப , செல்லாற்றல் பெறாது போதல் 
வேண்டும் ; எனினும் , அத்தகைய மாறுதல் அல்லது நீக்கம் எதுவும் , அந்த அறிவிக்கையின்படி 
முன்னதாகச் செய்யப்பட்ட ஏதொன்றின் செல்லுந்தன்மைக்கும் குந்தகமின்றி இருத்தல் 

வேண்டும் . 
பணிப்புரைகள் 

66 . அரசானது , அவ்வப்பொழுது இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்குச் 
வழங்க 

செயல் வடிவம் கொடுப்பதற்காக தான் தக்கதெனக் கருதுகிற அத்தகைய பணிப்புரைகளை 
அரசுக்கு உள்ள பல்கலைக்கழகத்திற்கு பிறப்பிக்கலாம் ; மற்றும் அத்தகைய பணிப்புரைகளுக்கு இணங்கி 
அதிகாரம் . 

நடப்பது பல்கலைக்கழகத்தின் கடமையாகும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப்பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எட்டிப் பொருள் மற்றபட்ட அச்சுத் துறை இயக்குரா 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


